விவேகா னந்த 
பாரதத்தின்‌ ஒரு | 


சுவாமி விவேகானந்தர்‌ சென்னையில்‌ 9 நாட்கள்‌ தங்கிப்‌ ல இடம்‌ விவேகானந்தர்‌ இல்லம்‌. 
இந்தியச்‌ சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு சுவாமி விவேகானந்தர்‌ இங்கிருந்துதான்‌ தேசிய மறுமலர்ச்சிக்கான விதைகளைத்‌ 
தமது சொற்பொழிவுகள்‌ மூலம்‌ விதைத்தார்‌. 

இந்தியப்‌ பெண்களின்‌ முன்னேற்றத்திற்கான முதற்கட்டப்‌ பணி சகோதரி ஆர்‌.எஸ்‌. சுபலக்ஷ்மி அவர்களால்‌ தொடங்‌ 
கப்பட்டது இந்த இல்லத்தில்தான்‌. சென்னை, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ முதன்முதலில்‌ தொடங்கப்‌ பெற்றதும்‌ இங்குதான்‌. 

இந்த இல்லத்தில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ தங்கிய அறை இப்போது தியான அறையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 
அங்கு வந்து தியானம்‌ செய்து சுவாமிஜியின்‌ சாந்நித்தியத்தை இன்றும்‌ உணர்பவர்‌ பலர்‌. 

தா உ. அப்படிப்பட்ட விவேகானந்தர்‌ இல்லம்‌ இன்று இந்தியக்‌ 

ட்ட படப்‌ யர்கப்ிர கலாச்சாரத்தை நமது இளந்தலைமுறைக்குப்‌ புகட்டும்‌ 
வகையில்‌ செயல்பட்டு வருகிறது. இந்தப்‌ புனித இல்லத்தைப்‌ 
பராமரிப்பது ஒவ்வோர்‌ இந்தியரின்‌ கடமை. 


1142222453 ALi 


அன்பர்களே! தற்போது இந்த இல்லத்தின்‌ மாதாந்திரச்‌ 
செலவுகள்‌ மிகவும்‌ கூடிவிட்ட நிலையில்‌ விவேகானந்தர்‌ 
இல்லத்தைப்‌ பேணுவதில்‌ உங்கள்‌ பங்கும்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. உங்களைப்‌ போன்ற நல்ல 
உள்ளங்களின்‌ நன்கொடைகள்‌ விவேகானந்தர்‌ இல்லத்தைப்‌ பராமரிப்பதற்கு மிகவும்‌ அவசியம்‌. 
இல்லத்தில்‌ பணிபுரியும்‌ ஊழியர்களுக்கான மாதாந்திரச்‌ சம்பளம்‌ - ரூ. 1,50,000/- 
173 வருடத்துக்‌ கட்டிடம்‌ என்பதால்‌ தொடர்ந்து வரும்‌ பழுதுபார்ப்புச்‌ செலவுகள்‌ - ரூ. 1,00,000/- 
கண்காட்சி பராமரிப்புச்‌ செலவு - ரூ. 1,50,000/- 
மாதாந்திர மின்சாரக்‌ கட்டணம்‌ - ரூ. 25,000/- 
சாதுக்கள்‌ மற்றும்‌ ஊழியர்களுக்கான உணவு மற்றும்‌ பராமரிப்புச்‌ செலவுகள்‌ - ரூ. 20,000/- 
தோட்டப்‌ பராமரிப்பு, டீசல்‌, கம்ப்யூட்டர்‌ மற்றும்‌ இதரச்‌ செலவுகள்‌ - ரூ. 25,000/- 
ரூ.1,00,000/- க்கும்‌ மேல்‌ நன்கொடை அளிப்பவர்களின்‌ பெயர்கள்‌ இல்லத்தில்‌ உரிய விதத்தில்‌ பொறிக்கப்படும்‌. 
நன்கொடைகளை ர்‌ Ramakrishna Math, Chennai-4’ என்ற பெயரில்‌ செக்‌/டிடி.யாகக்‌ கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்பவும்‌. 
இணைய தளம்‌ மூலமாகவும்‌ அனுப்பலாம்‌. - 
ரூ.5,000/- க்கும்‌ மேல்‌ செலுத்தும்‌ நன்கொடையாளர்களின்‌ பெயர்கள்‌ ஸ்ரீராமகிருஷ்ண 
விஜயத்தில்‌ வெளியிடப்படும்‌. இ 
நன்கொடைகளுக்கு இந்திய வருமான வரிச்‌ சட்டம்‌ 806 - யின்‌ கீழ்‌ வரிவிலக்கு உண்டு. 
இறைத்‌ நட்த டம்‌ 


( 


சுவாமி ௦ தா்‌ 
தலைவர்‌, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, னன்‌ 3 

நிதி உதவியை உங்கள்‌ வங்கிக்‌ கணக்கிலிருந்து நேரடியாக அனுப்பலாம்‌. வங்கி விவரம்‌: 1 11% 
Sri Ramakrishna Math (Vivekananda House) 8 த்‌ ள்‌ இத ஈட்‌ 
Bank and Branch: Andhra Bank, North Mada Street, Mylapore, Chennai-600004. . சன 
Account No. : 036010011013883 IFSC : ANDB0O000360 ந ௮. 


மகாமந்திரம்‌: 
ஹரே ராம ஹரே ராம 
ராமராம ஹரேஹரே | 
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 
கிருஷ்ண கிருஷ்ண ஹரேஹரே | 


ஸ்ரீசைதன்ய ஜயந்தி - 12.3.2017 ஞாயிறு 


THE RAMCO CEMENTS LIMITED 


(formerly Madras Cements Lid.) 


or, 98-A, Dr. Radhakrishnan Salai, Mylapore 
+91 44 2847 8666 


Auras Corporate Centre, \ 
Chenna! - 600 004. India 
Wet > 111] WwW Vy ப்ப ramcocema 


18 


11 


12 


14 


23 


24 


28 
33 


34 
46 


மதம்‌ என்பது 
மனிதனிடம்‌ 
ஏற்கெனவே 


இருக்கின்ற 


மீராமகிருஷ்ண விஜயம்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ தமிழ்‌ மாத இதழ்‌ 


கல்வி என்பது 
மனிதனிடம்‌ 
ஏற்கெனவே 
இருக்கின்ற 


தெய்விகத்தை 
வெளிப்படுத்துவது. 
- சுவாமி விவேகானந்தர்‌ 


தொகுதி 97 & இதழ்‌ 3 
௯ மார்ச்‌ 2017 * துன்முகி ஸ்‌ பங்குனி மீ” 


பூரணத்துவத்தை 
வெளிப்படுத்துவது. 
- சுவாமி விவேகானந்தர்‌ 


சிறுகதைப்‌ போட்டியில்‌ ஊக்கப்‌ பரிசு பேற்ற கதை 
அதே அழகு இந்தியா - ஜே. ஸ்ரீகிருஷ்ணன்‌ 
இளைஞர்களுக்கு,/ மாணவர்களுக்கு... 
தேசிய இளைஞர்‌ தினப்‌ போட்டி 
- மாணவர்களின்‌ பதில்கள்‌ 
செயல்‌ திறன்‌ படைத்தோரின்‌ 
7 பழக்கங்கள்‌ - ஸ்டீபன்‌ கோவே 
கீதை காட்டும்‌ நல்லாசிரியர்‌ 
- பேராசிரியர்‌ எம்‌.சிவராமகிருஷ்ணன்‌ 
விதியை மாற்றிய நம்பிக்கை 
- சுவாமி பரமசுகானந்தர்‌ 
ஜல்லிக்கட்டை அடக்கிய வீர 
இளைஞர்கள்‌ - சுவிர்‌ 
சுற்றுச்‌ சூழலின்‌ வேர்கள்‌ - க. ஜெயராமன்‌ 
பெண்கல்வியின்‌ லட்சியம்‌ 
- சகோதரி நிவேதிதை 
மும்பை மாமனிதன்‌ - க.வெங்கடேசன்‌ 
படக்கதை : தன்னலமின்மையே உண்மை 
யான பலம்‌ - படம்‌: தாகோஜு சிவபிரசாத்‌ 
ஹாஸ்யயோகம்‌: ௬பத்ரா கல்யாணம்‌ 
பக்தர்களுக்கு / அன்பர்களுக்கு... 
என்‌ தூய மனதை எனக்குக்‌ கொடு! 

- பிர.கிரிதரஜெகதீஷ்‌ 
கிழக்கையும்‌ மேற்கையும்‌ இணைத்த 
விவேகானந்தர்‌-பாகம்‌ 2 

- சுவாமி சேதனானந்தர்‌ 


20 வேதாந்தம்‌ - சுவாமி நீலமாதவானந்தர்‌ 
21 
30 சாது காளி கம்பளிவாலா - ராஜி ரகுநாதன்‌ 
36 தீர்த்த யாத்திரை - சுவாமி ஆதீஸ்வரானந்தர்‌ 
41 வைராக்ய பஞ்சகம்‌ - ஸ்ரீவேதாந்த தேசிகர்‌ 

42 விவேகானந்த நவராத்திரி-தொடக்க விழா 


'சப்த' என்னும்‌ ஏழு - க. ஒப்பிலிஅப்பன்‌ 


44 பார்சைதன்யர்‌ - சுவாமி அபவர்கானந்தர்‌ 


அட்டைப்படம்‌ : குருவாயூரப்பன்‌ அலங்காரத்தில்‌ 
ஸ்ரீபெருமாள்‌, மோகனூர்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (4 
ட த ப த 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ சந்தா விவரம்‌ 


ட டக அ 


பம்‌ 
ல அப்‌“ 
பட்டவை பைட 
[2௦ஆண்டுச்சந்தா | ₹2100/- | உ 
பதக்க கன்ட க 
சந்தா, முகவரி மாற்றம்‌, அ ழி புத்தக 
விவரங்களுக்கு 044 - 24621110 (££ : 215) என்ற 


தொலைபேசி அல்லது ஈ௮l/இchenaimath.org என்ற 
இ-மெயில்‌ மூலம்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 


கட்டுரைகள்‌, விளம்பரங்கள்‌ தொடர்பான தகவல்‌ 
044 - 24621110 (Ext : 211) என்ற ணன்‌ 
அல்லது 5௫hennaimath.org என்ற இ-மெயில்‌ மூலம்‌ 
தொடர்பு கொள்ளவும்‌. 


சந்தாத்‌ தொகையை செக்‌ / டி.டி.யில்‌ செலுத்த 
‘Sri Ramakrishna Math’ என்ற பெயரில்‌ எடுத்து முழு 
முகவரி, அஞ்சல்‌ குறியீட்டு எண்‌, தொலைபேசி 
மற்றும்‌ இ-மெயில்‌ இருந்தால்‌ அதையும்‌ தவறாது 
குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 
மணியார்டர்‌ (4.0.) மூலம்‌ அனுப்புபவர்கள்‌ 
Sri Ramakrishna Vijayam, Sri Ramakrishna Math, 
No. 31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai - 600004 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌. 


மாஸ்டர்‌, விசா கிரெடிட்‌ கார்டுகள்‌ மூலம்‌ மடத்தின்‌ 
இணைய தளத்தில்‌ சந்தா கட்டலாம்‌; நூல்கள்‌ 
வாங்கலாம்‌. 
www.chennaimath.org, e-mail : mail@chennaimath.org 


நிர்வாக ஆசிரியர்‌: சுவாமி கெளதமானந்தர்‌ 
ஆசிரியர்‌: சுவாமி அபவர்கானந்தர்‌ 


Printed by B. Rajkumar, Ras! Graphics Pvt. Limited, 
No.40, Pelers Road, Royapeftah, Chennai-600014 and 
Pubhshed by Swami Vimurlananda on behalf of 
Sn Ramaknshna Math Trust, No.31, Ramakrishna Math Road, 
Mylapore, Chennal-800004 and Printed at Rasi Graphics Pvt 
Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-800014 and 
Published at Sti Ramakrshna Math Trust, No.31, Ramakrishna 
Math Road, Mylapore, Chennai-500004 


பங்குனி-மார்ச்‌ 2017 


பணி 


எத்தனையோ பிரார்த்தனைகள்‌ இறைவனிடம்‌ 
வைக்கப்படுகின்றன. இவற்றில்‌ உத்தமமானது: 
“இறைவா! என்‌ தூய மனதை எனக்குக்‌ கொடு”. 

ஆர்த்தன்‌, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாஸு, ஞானி என்று 
பக்தர்களில்‌ நான்கு வகை. பகவானிடம்‌ பொருளை 
விரும்புபவன்‌ ஆர்த்தன்‌. துயர வேளைகளில்‌ மட்டும்‌ 
வாழ்த்தி வழிபாடு 
அர்த்தார்த்திி இறைவனை அறிய விரும்புபவன்‌ 
ஜிக்ஞாஸு. பகவத்‌ சொரூபமாகத்‌ தன்னை 
உணர்ந்தவன்‌ என்ற நிலையில்‌ ஞானி. 


பகவானை செய்பவன்‌ 


எல்லா பக்தர்களையும்‌ இந்த நான்கு வகைகளில்‌ 
ஏதோ ஒன்றில்‌ அடக்கி விடலாம்‌. 

ஜீவ யாத்திரையின்‌ நோக்கம்‌ துக்கங்களிலிருந்து 
விடுபட்டு, 
என்கின்றன சாஸ்திரங்கள்‌. இருக்கும்‌ இடத்திலேயே 
எல்லா வசதிகளோடும்‌ நிம்மதியாக வாழ வேண்டும்‌ 
என்பதே உயிர்களின்‌ ஆசை. 

ஆசைக்குக்‌ இன்னதென்று 
முழுதும்‌ கண்டறியப்படாததுமான ஒரு விநோதப்‌ 
பொருளாக நமது மனம்‌ உள்ளது. இது மனித 
சமூகத்திற்குத்‌ தவிர்க்க முடியாத ஒரு பெரும்‌ 
சவாலாக இருந்து வருகிறது. 

“யாராலும்‌, 
முடியாத ஒரு பெரும்‌ போராட்டம்‌' என்று ஒரு 
தத்துவஞானி மனதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 

இன்பம்‌, துன்பம்‌ என்கிற இரு வேறு உணர்ச்சி 


பரமானந்த நிலையை அடைதல்‌ 


காரணமானதும்‌ 


எதனாலும்‌ சமாதானப்படுத்த 


களின்‌ வடிவாக மனம்‌ தன்னை வெளிக்காட்டுகிறது. 
ஒருவருக்குத்‌ துயரத்தைத்‌ தருகின்ற ஒரு விஷயம்‌ 
மற்றொருவருக்கு மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. 
ஒருவருக்கு நன்மையாகத்‌ தோன்றுறெ ஒரு விஷயம்‌ 
மற்றொருவருக்குத்‌ தமையாகத்‌ தோன்றுறெது. 
ராவணனின்‌ அடாத செயல்களையும்‌ மெச்சிப்‌ 
பேசுபவர்கள்‌ இருக்கிறார்களே! அதனால்தானோ 
என்னவோ தாயுமானவர்‌ மனதைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ 
பொழுது, “எல்லாம்‌ வல்லது இந்த மன மாயை, 
ஏழையாம்‌ என்னால்‌ அடக்க வசமோ என்கிறார்‌. 
ஆனால்‌ ஏதோ ஒன்றை அறிவதன்‌ மூலம்‌ அதன்‌ 
ஆரவாரங்கள்‌ நின்று போகின்றன. அது என்ன? 
'கஸ்மின்னு பகவோ 
விஜ்ஞாதம்‌ பவதீதி!' 
“எந்த ஒன்றை அறிந்தால்‌ எல்லாவற்றையும்‌ 
அறிந்ததாகுமோ அதை எனக்கு உபதேசியுங்கள்‌' 
என்று சீடன்‌ குருவிடம்‌ கேட்பதாக முண்டக 
உபநிஷதம்‌ (1.1.3) கூறுகிறது. 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கூறுகிறார்‌: 
மந்தையைக்‌ கண்டால்‌ இடையனும்‌, மகனைக்‌ 
கண்டால்‌ தந்தையும்‌, 
நீதிமன்றமும்‌ நினைவிற்கு வருகின்றன. ஆயிரக்‌ 


விஜ்ஞாதே ஸர்வமிதம்‌ 


6 


பச 


வக்கீலைக்‌ கண்டால்‌ 


என 
எனக்குக்‌ கொடூ! 


பிர. கிரிதரஜெகதீஷ்‌ 


ன 


தூய மத்‌ 


கணக்கான சிந்தனைகளில்‌ சிதறுண்டு கிடக்கும்‌ 
மனம்‌ ஒரு பூரண பக்தனைக்‌ கண்டதும்‌ ஒருமுகப்‌ ்‌ 
படும்‌. அதைக்‌ கொண்டு முக்தியோ 
தர்சனமோ பெற சாதனை செய்யலாம்‌.” 
பாத்திரத்திற்கு ஏற்பத்‌ தன்னை வடிவமைத்துக்‌ 
கொள்ளும்‌ தண்ணீர்‌ போல, கொடுக்கப்படும்‌ 
விஷயங்களுக்கு ஏற்பத்‌ தன்னை உருவெடுத்துக்‌ 
காட்டுவதாக இந்த மனம்‌ இருந்து வருகிறது. 
“யோக: சித்த விருத்தி நிரோத:' என்கிறது பதஞ்சலி 
யோக சூத்திரம்‌. சாதகனின்‌ ஆத்ம லக்ஷியத்திற்கு : 
எதிரான எண்ணங்களை நீக்குவதே யோகம்‌. ஆத்ம % 
லக்ஷியத்திற்கு அனுகூலமான எண்ணங்களை ே 
வளர்ப்பதும்‌ யோகமே. ஆத்ம விஷயங்களைக்‌ ௦ 


ஷ்ணார்‌ 


பகவத்‌ : 


கிறார்‌. - ஸ்ரீராமகிரு 


ாயக 


குறித்த  விருத்திகள்‌ அதாவது எண்ணங்கள்‌ ர்‌ 
மனதிற்குப்‌ பாரமாக இருப்பதில்லை. ட்‌ 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கூறுகிறார்‌, “திருடனைப்‌ போல ட 
அது நமக்குத்‌ தீங்கு விளைவிப்பதில்லை'. எப்படி? :8: 

காட்டில்‌ வழிப்போக்கன்‌ ஒருவன்‌ மூன்று திருடர்‌ 5 
களிடம்‌ சிக்கிக்‌ கொண்டான்‌. அவனது உடைமைகள்‌ ர 
கொள்ளையடிக்கப்பட்டன. எஞ்சியது அவனுடைய | 
உயிரும்‌, உடலும்‌ மட்டுமே. முதல்‌ திருடன்‌ ம்‌ 


கூறினான்‌: “இவனை விட்டால்‌ நமக்கு ஆபத்து! 


மிகப்‌ பெரிய செயல்கள்‌ யாவுமே மிக எளிதாக உள்ளன. ஏனெனில்‌ அவற்றிற்குப்‌ போட்டியே இல்லை. - வில்லியம்‌ வேங்கோ 


கொன்று 


ஆகவே 
விடுவோம்‌. இரண்டாவது திருடன்‌, 


இவனைக்‌ 


“வேண்டாம்‌, இவனது கை, 
கால்களைக்‌ கட்டிப்‌ போட்டு விட்டு 
நாம்‌ தப்பிவிடலாம்‌” என்றான்‌. 
திருடனாக இருந்தாலும்‌ உத்தம 
குணமுள்ள மூன்றாமவன்‌, வழிப்‌ 
பத்திரமாக வீடு 


நாட்டின்‌ எல்லைவரை 


போக்கனைப்‌ 
திரும்ப 
அழைத்துச்‌ சென்று விட்டு வந்தான்‌. 
சுயநலமே வடிவான தமோகுண 
மனம்‌ முதல்‌ திருடன்‌. சுயநலத்தை 
அடிப்படையாய்க்‌ கொண்ட பொது 
நலத்தை விரும்பும்‌ மனம்‌ ரஜோ 
குணத்தின்‌ வெளிப்பாடு. இது இரண்‌ 
டாவது திருடனைக்‌ குறிப்பிடுகிறது. 
தன்னலத்தைவிட பிறர்‌ நலத்தை 
முக்கியமாகக்‌ கருதும்‌ சத்வகுண 
மனமே மூன்றாவது திருடன்‌. 
சாதகனுக்கு மூன்றாவது திருட 
னின்‌ நட்பு தேவை. மனதிலுள்ள 
பழைய ஸம்ஸ்காரங்களின்‌ வேகம்‌ 
மிகக்‌ கடுமையானது. “வேகம்‌ கெடுத்‌ 
தாண்ட வேந்தன்‌ அடி வெல்க!” 
என்பது மாணிக்கவாசகம்‌. 
முயன்றாலும்‌ 
சுருட்டை முடியை நேராக்க முடி 
யாது. அதுபோல மனதைக்‌ கெடுக்‌ 


“எவ்வளவுதான்‌ 


கும்‌ பழைய ஸம்ஸ்காரங்களிலிருந்து 
அதை நல்வழிப்படுத்துவது சுலப 
மன்று” என்கிறார்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. 

சூடாக்கப்பட்டு சம்மட்டியால்‌ 
அடிக்கப்பட்ட இரும்பு, கோணல்‌ 


நீங்கி நேராவது போல விவேகத்திலி 


ருந்து பிறந்த வைராக்கியத்தால்‌ 
மனம்‌ உள்முகப்படுகிறது. 
விஷயா விநிவர்த்தந்தே 


நிராஹாரஸ்ய தேஹின:| 
ரஸ வர்ஜம்‌ ரஸோ$ப்யஸ்ய பரம்‌ 
திருஷ்ட்வா நிவர்த்ததே || (கீதை:2.59) 
“  அன்பின்பலநிலை * 
அன்பில்லாமல்‌ கடமையாற்றுவது 
ஆபத்தானது. அன்பின்‌ காரணமாகக்‌ 
கடமையாற்றுவது விரும்பத்தக்கது. 
கடமையென்று கருதாமல்‌ அன்பு 
செய்வது தெய்வீகமானது. - ஒரு மகான்‌. 


சுகங்கள்‌ மறுக்கப்பட்ட 
மனம்‌ இந்திரிய அனுபவங்‌ 
களை விட்டு மேலோட்டமாக அமைதியாக இருக்கிறது. ஆனால்‌ 
இந்திரிய விஷயங்களைக்‌ குறித்த ஆர்வம்‌ விதை போன்று உள்ளே 
இருக்கிறது. இருக்கும்‌ பீஜமான 
ஆசையும்‌ நீங்கி விடுகிறது” என்று பகவான்‌ கீதையில்‌ கூறுகிறார்‌. 


இறைதரிசனத்தால்‌ உள்ளே 


இந்திரிய போகங்களை விஷம்‌ போலக்‌ கருத வேண்டும்‌. 
ஸ்ரேயஸாும்‌ - (ஆன்மநலத்திற்கு உதவுபவை) ப்ரேயஸாும்‌ (நாம்‌ 
விரும்புபவை) வாழ்வில்‌ எதிரெதிர்‌ துருவங்களாய்‌ இருக்கின்றன. 

“பரஸ்பர விருத்த ஸ்வபாவ: தம: பிரகாசவத்‌' இருளும்‌, ஒளியும்‌ 
போல போகமும்‌, யோகமும்‌ இரு துருவங்களாக இருக்கின்றன. 

தன்னுடைய நிறைவு, நிறைவின்மை இவற்றிக்குக்‌ காரணம்‌ 
இந்த உலகமே என்று முடிவு செய்திருக்கும்‌ மனதிடம்‌ பிரம்மாவே 
உபதேசம்‌ செய்தாலும்‌ மெய்ப்பொருள்‌ தத்துவம்‌ உள்ளே போகாது. 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கூறுவார்‌ “தயிர்ப்‌ பானையில்‌ பாலை 
வைத்தால்‌ அது திரிந்து போகும்‌. அந்தப்‌ பானையை நெருப்பில்‌ 
வைத்தால்‌ வெடித்துவிடும்‌, சமைக்கவும்‌ அது உதவாது. 

“அதுபோல ஒரு லெளக்கனுக்கு மத சம்பந்தமான ரகசியங்களை 
உபதேசம்‌ செய்தால்‌ அவன்‌ அவற்றைத்‌ தவறாகப்‌ பொருள்படுத்தி 
விடுவான்‌. தத்துவங்களை, தான்‌ செய்யும்‌ தவறுகளுக்குச்‌ 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வான்‌.” 

ஒருவன்‌ எத்தகைய உணவு உண்கிறான்‌ என்பதை அவனது 
உடல்வளம்‌ நமக்குக்‌ காட்டுவதுபோல, ஒருவன்‌ எப்படிப்பட்ட 
செயல்களில்‌ ஈடுபடுகிறான்‌ என்பதை அவனுடைய மனம்‌ 
அவனுக்குக்‌ காட்டித்‌ தந்துவிடுகிறது. 

“எண்ணங்களால்‌, சொற்களால்‌, செயல்களால்‌ நாம்‌ என்ன செய்‌ 
தோமோ அவற்றின்‌ விளைவாக எழுந்து நிற்கும்‌ ஒரு தோற்றமே 
மனம்‌ என்று கூற முடியும்‌” என்று மேல்நாட்டு உளவியல்‌ அறிஞர்‌ 
பெர்ட்ரான்ட்‌ ரஸ்ஸல்‌ கூறுகிறார்‌. 

“இப்போதே நிலவைப்‌ பிடித்து கையில்‌ கொடுங்கள்‌' என்று 
அடம்பிடிக்கும்‌ குழந்தை போன்று மக்களின்‌ எதிர்பார்ப்பு உள்ளது. 


ஒரு சில ஆத்ம பயிற்சிகள்‌ செய்ததுமே பூரண மன அமைதி 
வந்துவிட வேண்டும்‌ என்று எதிர்பார்ப்பது சிறுபிள்ளைத்தனம்‌! 


a 


பொற்கொல்லனின்‌ பொறுமை, 
கடலில்‌ முத்து எடுப்பவனின்‌ 
அடக்கம்‌, நீண்ட பிரயாணம்‌ மேற்‌ 
கொள்பவர்களின்‌ முன்யோசனை 
ஆகியவை வேண்டும்‌. சாதுக்களின்‌ 
கூட்டுறவை நாட வேண்டும்‌. 

அரிசி கழுவப்பட்ட நீர்‌ போதை 
யைத்‌ தீர்க்கும்‌ குணமுடையது. 
அதுபோல சாது சங்கமானது 
மனதிலுள்ள அறிவை 
ஆசாபாசங்களாகிய மதுவின்‌ மயக்கத்‌ 
தைத்‌ தெளிய வைத்து விடுகிறது. 

ஆசை, விருப்பம்‌ ஆகியவை 
பகவத்‌ விஷயங்களில்‌ மடைமாற்றம்‌ 


மயக்கும்‌ 


செய்யப்பட வேண்டும்‌. ஆசை எங்கு 


இருக்கிறதோ அங்குதான்‌ மனம்‌ 
இருக்கும்‌. இருக்கும்‌ இடத்தின்‌ 
தர்மத்தை எடுத்துக்‌ கொண்டு 


அதுவாக நிற்பது மனம்‌. ஆகவே 
தீவிர விருப்பம்‌ ஒன்றே மனதின்‌ 
பயணத்தை நிர்ணயிக்கும்‌ சாரதியாக 
இருக்கிறது. 

மந்திரத்தோடு சாணத்தையும்‌ 
போட்டால்தான்‌ தேள்கடி விஷம்‌ 
நீங்கும்‌. அதுபோல விருப்பத்தோடு 


செய்யும்‌ ஆத்ம சாதனமே முழு 
வெற்றியைத்‌ தரும்‌. 
ஆத்ம சாதனத்தை மனத்‌ 


தூய்மைக்கும்‌, பகவத்‌ அனுபூதிக்காக 
வும்‌ மட்டுமே செய்ய வேண்டும்‌. 
அர்த்த காமங்களுக்காகச்‌ செய்யப்‌ 
படும்‌ தவங்கள்‌ கீழானவை என்று 
சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. 


காமிய தவங்களுக்கு இறைவன்‌ 


பலன்‌ கொடுத்தாலும்‌, அவர்களுக்கே தெரியாமல்‌ அவர்களிட 
மிருந்து மன நிம்மதியைப்‌ பறித்துக்‌ கொள்கிறார்‌. 

ஒவ்வொரு முறையும்‌ அசுரர்கள்‌ தவம்‌ செய்து, “தங்களுடைய 
உடலுக்கு அழிவின்மை வேண்டும்‌' என்று வரம்‌ கேட்பார்கள்‌. 
பகவானோ, “அமரத்வம்‌ என்பது உடல்‌ விஷயத்தில்‌ நடக்காது. 
வேறு ஏதாவது கேள்‌” என்பார்‌. ஆனால்‌ அசுரர்களோ பிடிவாதமாக 
அதையே, “நீரால்‌, நெருப்பால்‌, ஆயுதங்களால்‌, தேவர்களால்‌ என்று 
குறிப்பிட்டு இவற்றால்‌ தங்களுக்கு மரணம்‌ சம்பவிக்கக்‌ கூடாது” 
என்று கேட்பார்கள்‌. 

பகவானும்‌ அவர்கள்‌ கேட்டபடியே வரம்‌ அளித்து, பிறகு அந்த 
விதிகளுக்குக்‌ கட்டுப்படாத வேறு ஏதாவது ஒரு வழியில்‌ 
அவர்களை அழிப்பார்‌. 

அர்த்த, 
ஆழ்த்தி வைத்திருக்கும்‌ என்பதே மேற்கண்ட கதையின்‌ சாரம்‌. 


காமங்கள்‌ மேலும்மேலும்‌ குறையிலேயே நம்மை 


பிரார்த்தனை உயர்ந்த லட்சியத்திற்காகச்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
“அரசனிடம்‌ பிச்சைக்காரன்‌ அற்பமாகப்‌ பூசணிக்காய்‌, சுரைக்காய்‌ 
போன்றவற்றை யாசிப்பானாகில்‌ அவன்‌ மூடனே. 

“அதே போல பகவானது சாந்நித்யத்தை அடைந்த ஒரு பக்தன்‌ 
விலை மதிப்பற்ற ஞானம்‌, வைராக்கியம்‌, பக்தி இவற்றை 
விட்டுவிட்டு அர்த்த காமங்களைப்‌ பிரார்த்தித்தால்‌ அவன்‌ 
பரிதாபத்திற்கு உரியவன்‌' என்று ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கூறுகிறார்‌. 

உலகத்தை ஈசனிடமிருந்து பிரித்து அதற்குத்‌ தனி அந்தஸ்தும்‌, 
இருப்பும்‌ கொடுப்பதுதான்‌ ஜீவன்‌ செய்யும்‌ மிகப்‌ பெரிய தவறு. 
உலகத்தை மித்யா ஞானத்தால்‌ பொய்யாக்க வேண்டும்‌ அல்லது 
ஈஸ்வர சிந்தனையால்‌ மூடிவிட வேண்டும்‌. அப்போதுதான்‌ மனம்‌ 
உள்நோக்கித்‌ திரும்ப வழி பிறக்கும்‌. 

மாறாக, உலகத்தைப்‌ போக சாதனமாகக்‌ கருதியபடி இமயத்தின்‌ 
பனி மூடிய குகையில்‌ நூறு யுகங்கள்‌ தவம்‌ செய்தாலும்‌, மனம்‌ 
விடுதலை பெறாது; பந்தத்தில்‌ கட்டுண்டே இருக்கும்‌. 

“கிணற்றின்‌ விளிம்பில்‌ நிற்பவன்‌ அதில்‌ விழுந்து விடாமல்‌ 
ஜாக்கிரதையாக இருப்பதைப்‌ போல உலகத்தில்‌ வாழ்பவன்‌ உலக 
ஆசாபாசங்களுக்கு உட்படாத வண்ணம்‌ வெகு எச்சரிக்கையாக 
இருக்க வேண்டும்‌. அதில்‌ ஒரு முறை விழுந்து விட்டால்‌ காயமும்‌, 
அழுக்கும்‌ உடலில்‌ ஏற்படுவது நிச்சயம்‌' என்று ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
கூறுவதுபோல உலக விவகாரங்களில்‌ தேவையான அளவு 
நீராடலாம்‌. ஆனால்‌ மூழ்கி விடக்‌ கூடாது. 

ஒரு வணிகன்‌ பணத்தில்‌ கண்ணும்‌ கருத்துமாய்‌ இருப்பதைப்‌ 
போல, ஒரு நடிகன்‌ தன்‌ உடல்‌ அழகில்‌ கருத்துடன்‌ இருப்பதைப்‌ 
போல, ஒரு சாதகன்‌ தன்‌ மனதை வளப்படுத்திப்‌ பாதுகாப்பாய்‌ 
வைத்திருக்கக்‌ கடமைப்பட்டிருக்கிறான்‌. 

வளமான தூய மனம்தான்‌ இவ்வுலகை, இறைவனின்‌ ஸ்தூல 
வடிவாகப்‌ பார்க்கும்‌! தூய மனம்தான்‌ தன்னிடமே எல்லா நிறைவை 
யும்‌ காணும்‌! கட்டுப்பட்ட தூய மனம்‌ தனிமனிதனுக்கும்‌, உலகத்‌ 
திற்கும்‌ இறைவனால்‌ அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனாகச்‌ செயல்‌ 
படும்‌! அத்தகைய மனதைப்‌ பெறப்‌ பிரார்த்திப்போம்‌. + 


நான்‌ மெதுவாக நடப்பவன்தான்‌. ஆனால்‌ ஒருபோதும்‌ பின்னோக்கி நடப்பவன்‌ அல்ல. - ஆபிரகாம்‌ லிங்கன்‌ 


உழைப்பின்‌ வெற்றி அதன்‌ முயற்சிக்கான களைப்பை நீக்கிவிடும்‌. - பின்டார்‌ 


சுவாமிஜி அமெரிக்கா வந்தது, பின்‌ 
இந்தியா திரும்பியதற்கிடையே ஓர்‌ அற்புத 
சிறப்பு இருந்தது. “அமெரிக்கர்கள்‌ அனை 
வரும்‌ பாவிகள்‌, அவர்களுக்கு மாற்றம்‌ 
தேவை. இவற்றிற்கு ஸ்ரீராமகிருஷ்ணரைச்‌ 
சரணடைவதே சிகிச்சை என்று மட்டும்‌ 


கூறுவதற்காக அவர்‌ அமெரிக்கா 
செல்லவில்லை. 

உண்மையில்‌ சுவாமிஜி 
அங்கு ஸ்றீராமகிருஷ்ணரைப்‌ 


பற்றி 


அதிகம்‌ பேசவில்லை. 


அமெரிக்கா மிக மோசமான முறையில்‌ உலகாயதத்தில்‌ 
வீழ்ந்து கிடக்கிறது. பணம்‌, புகழ்‌, பதவிக்கு அடிமைப்பட்டுக்‌ 


கிடக்கிறது என்பதையே குறிப்பிட்டார்‌. 


அதற்கு “ஆன்மிகச்‌ செல்வம்‌ 


மாறாக, 


| 


படைத்த 


பந்தா தேவையில்லை ! 

லால்பகதூர்‌ சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருந்தபோது 
கல்கத்தாவுக்குப்‌ போயிருந்தோம்‌. கல்கத்தாவிலிருந்து புது 
டெல்லிக்குக்‌ கிளம்பும்‌ அடுத்த விமானத்தில்‌ உடனடியாகப்‌ 
புறப்பட வேண்டிய கட்டாயம்‌ சாஸ்திரிஜிக்கு. 

கல்கத்தாவின்‌ வாகன நெரிசல்‌ மிக்க சாலைகளைத்‌ 
தாண்டி, குறித்த நேரத்தில்‌ விமான நிலையத்துக்குப்‌ போக 
முடியாத நிலைமை. அப்போது சாஸ்திரிஜியைக்‌ கல்கத்தா நகர 
போலீஸ்‌ கமிஷனர்‌ அணுகி, 'உங்களது காருக்கு முன்னால்‌, 
சைரன்‌ பொருத்திய ஒரு பைலட்‌ காரை அனுப்பி வைக்கிறேன்‌. 
சைரன்‌ ஒலியோடு மிக வேகமாகப்‌ போய்‌ விமானத்தைப்‌ 
பிடித்துவிடலாம்‌” என்று சொல்ல... 

கமிஜனரின்‌ இந்த யோசனையைக்‌ கேட்ட சாஸ்திரிஜி, 
சத்தமாக சைரன்‌ ஒலி எழுப்பிக்‌ கொண்டே நான்‌ பயணம்‌ 
செய்தால்‌ சாலைகளில்‌ பயணம்‌ செய்யும்‌ பொதுமக்கள்‌ 
என்னை என்ன நினைப்பார்கள்‌? 

“விமானத்தைப்‌ பிடிக்க முடியாவிட்டாலும்‌ பரவாயில்லை. 
நான்‌ மக்களிடம்‌ இருந்து விலகிப்‌ போகும்‌ இந்த பந்தாவுக்கு 
உடன்பட மாட்டேன்‌' என்று நிராகரித்து விட்டார்‌. 


A - ராஜேஷ்வர்‌ பிரசாத்‌ 5 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
வம பரக்க வ்‌ 


வனி ஜன்ம 


இந்தியாவை ஆக்கிரமிக்கப்பட்ட, 
அடிமைப்படுத்தப்பட்ட, தொழில்நுட்ப 
வளர்ச்சி பெறாத நாடு என தாழ்ந்ததாகக்‌ 
காண்பது தவறு்‌ என்று மேலைநாட்டின 
ருக்குச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ சுவாமிஜி. 
இதை எந்தளவுக்கு ஆழமாக எடுத்‌ 
குரைத்தாரோ அதற்குச்‌ சற்றும்‌ குறையா 
மல்‌, “மேலைநாட்டினரைப்போல்‌ நீங்க 
ளும்‌ சக்தி பெற வேண்டும்‌. ஒரு குண்டு 
சியைக்‌ கூடத்‌ தயாரிக்க முடியாத நீங்கள்‌ 
குறைகூறுவதா?” என்று 
நம்மையும்‌, நமது குறைபாட்டையும்‌ 
நமக்கு உணரச்‌ செய்தார்‌. 


அவர்களைக்‌ 


இவ்வாறு கிழக்கு, மேற்குக்கிடையே 
யான இருவகையினருக்கும்‌ சாதகமான 
ஒரு மாற்றத்தைக்‌ கொண்டுவர விரும்பி 
னார்‌ சுவாமிஜி. இந்தியா மேலை நாடு 
களின்‌ சிறப்பையும்‌, மேலைநாடுகள்‌ 
இந்தியாவின்‌ சிறப்பையும்‌ பெற்று இரண்‌ 
டுமே ஏற்றம்‌ பெற்ற சமநிலையிலான 
லட்சிய சமுதாயங்களாக மலர அவர்‌ 
முயற்சி செய்தார்‌. 

“சுவாமிஜி தமது வலது கையில்‌ கிழக்கு 


கிழக்கையும்‌ மேற்கையும்‌ 


நாடுகளையும்‌ இடது கரத்தில்‌ மேலை நாடு 
களையும்‌ வைத்தபடி இரண்டிற்கும்‌ 
இடையே நின்றார்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ 
ரவீந்தரநாத்‌ தாகூர்‌. 

வேதாந்தத்தின்‌ உலகார்ந்த உண்மை 

1894, டிசம்பர்‌ 30 ஆம்‌ நாள்‌ ப்ருக்ளின்‌ 
என்ற இடத்தில்‌ சுவாமிஜி தமது சொற்‌ 
பொழிவில்‌ கூறியது. 

“புத்தர்‌ கிழக்கிற்கு அளித்தது போன்று 
மேற்கிற்கு நான்‌ அளிக்க வேண்டிய செய்தி 
ஒன்று உள்ளது” என்றார்‌ சுவாமிஜி. அந்தச்‌ 
செய்தி என்ன? வேதாந்தம்‌. அதாவது 
பிரபஞ்சம்‌ தழுவிய வேதாந்தம்‌. 

எந்த மதத்திற்குமே மூன்று விஷயங்கள்‌ 
தேவைப்படுகின்றன. 1.தீர்க்கதரிச, 2. 
புனித நூல்‌, 3. இஷ்ட தெய்வம்‌. கிறிஸ்து, 
பைபிள்‌ மற்றும்‌ பரமபிதா இல்லையெனில்‌ 
கிறிஸ்தவம்‌ இல்லை. அதுபோன்றே 
முகமது, குரான்‌, அல்லா, ஆகிய மூன்றும்‌ 
இல்லையெனில்‌ இஸ்லாம்‌ இல்லை. இங்கு 
மதம்‌ ஒரு மனிதரை, ஒரு புனித நூலை, ஒரு 
தனித்‌ தெய்வத்தை ஆதாரமாகக்‌ 
கொண்டுள்ளது. 

புத்தரும்‌ திரிபீடங்களும்‌ இல்லையெனில்‌ 
ங்குனி-மார்ச்‌ 2017 


மீறப்பட்ட தர்மம்‌ அழிக்கும்‌; போற்றப்பட்ட தர்மம்‌ காக்கும்‌. - மகாபாரதம்‌ 
ஆய்வு மேற்கொண்டு முனைவர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 


அமெரிக்க வரலாற்றில்‌ சுவாமிஜி இடம்‌ பெற்றார்‌. 


பெளத்தம்‌ இல்லை. ஆனால்‌ வேதாந்தத்தின்‌ 
தனிச்சிறப்பு என்னவெனில்‌ அது எந்தவொரு 
தெய்வத்தையும்‌ சார்ந்தில்லை. இந்து மதத்தில்‌ 
எத்தனையோ கடவுள்களையும்‌ தேவிகளையும்‌ 
வழிபடுகிறார்கள்‌. ஆனால்‌ வேதாந்தத்தில்‌ 
சச்சிதானந்தமே கடவுள்‌. நமது மதம்‌ எந்த 
வொரு குறிப்பிட்ட நூலாலும்‌ வழிநடத்தப்படு 
வதில்லை. எந்த மதம்‌ கால, தேச, எல்லை 
களுக்கு அப்பால்‌ நிற்கிறதோ அதுவே உலகம்‌ 
தழுவிய மதம்‌. 

சுவாமிஜி கூற வரும்‌ செய்தி எத்தனை 
அற்புதமானது! அவர்‌ கூறுகிறார்‌: “ஒவ்வோர்‌ 
ஆன்மாவும்‌ உள்ளடங்கிய தெய்வீகத்‌ தன்மை 
கொண்டது. புற மற்றும்‌ அக இயற்கையை 
அடக்குவதன்‌ மூலம்‌ இந்த அக தெய்வீகத்தை 
வெளிப்படுத்துவதே நோக்கம்‌. செயல்‌ அல்லது 
வழிபாடு அல்லது பிராணனைக்‌ கட்டுப்படுத்து 
தல்‌ அல்லது தத்துவ ஆராய்ச்சி - இவற்றுள்‌ 
ஒன்றாலோ பலவற்றாலோ எல்லாவற்றா 
னலுமோ இதனைச்‌ செய்து சுதந்திரனாக இரு! 


அமெரிக்காவின்‌ 200-வது (1976) சுதந்திரத்‌ 
திருநாளன்று வாஷிங்டன்‌ டி.சி. ஸ்மித்ஸோனிய 
நிறுவனத்தில்‌ அமெரிக்கப்‌ பாரம்பரியம்‌, கலாச்சாரம்‌, 
வரலாறு ஆகியவற்றிற்காக பங்களித்த 31 வெளிநாட்ட - 
வர்களின்‌ உருவப்‌ படங்கள்‌ கண்காட்சியாக வைக்கப்‌ 
பட்டிருந்தன. அவற்றில்‌ சுவாமிஜியின்‌ திருவுருவப்‌ படம்‌ 
இடம்‌ பெற்றிருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ண - விவேகானந்த 
- வேதாந்த இயக்கம்‌ பற்றிய பல தொகுப்பு நூல்கள்‌ 
வெளியிடப்பட்டன. வேதாந்த இயக்கம்‌ எந்தளவுக்கு : 
அமெரிக்கக்‌ கலாச்சாரத்தில்‌ ஊடுருவிப்‌ ட. 
என்பதற்கு இவை சான்றுகள்‌. 

1965-க்குப்‌ பின்‌ பல குருமார்களும்‌, ன 
ரும்‌ மேலை நாடுகளுக்குச்‌ சென்றனர்‌. இவற்றிற்குப்‌ 
பாதை வகுத்தளித்தவர்‌ யார்‌? சுவாமிஜியே. இதற்கான 
மகோன்னதப்‌ பணியை ஆற்றியவர்‌ அவரே. 

உலக மாந்தர்‌ யாவரும்‌ இடம்‌, வடிவம்‌, வண்ணம்‌, 
மொழி, கலாச்சாரம்‌ ஆகியவற்றில்‌ வேறுபட்டாலும்‌ 
இதுவே மதத்தின்‌ முழு உண்மை. கொள்கை | அவர்கள்‌ உடலில்‌ ஓடும்‌ குருதியின்‌ நிறம்‌ சிவப்பே 
களும்‌ கோட்பாடுகளும்‌, சடங்குகளும்‌ என்பதை நாம்‌ மறந்து விடுவது ஓர்‌ ஆச்சரியம்‌. கிழக்கு, 
சாஸ்திரங்களும்‌, கோயில்களும்‌, உருவங்களும்‌ : மேற்கு நாடுகள்‌ என்று பேசும்போது அறுதி 
இரண்டாம்‌ நிலையிலுள்ள விளக்கங்களே.? த ரட்ட றனர்‌ 


இணைத்த விவேகானந்தர்‌ 3 ல. 


வேதாந்தத்தின்‌ நான்கு முக்கிய அம்சங்கள்‌ 
என்னென்ன? மனிதனுள்‌ இருக்கும்‌ தெய்வீகம்‌, 
உலகமுழுவதற்குமான ஒரே உண்மை, ஒன்றே 
யான இறைவன்‌ மற்றும்‌ சமயங்களுக்கிடையே 
யான நல்லிணக்கம்‌. 


ரசாயன உண்மைகள்‌ உலகெங்‌ ' 


நிக்கா i கொண்டிருப்பதே ஒரு வெற்றிதான்‌. - ரிக்‌ 


கும்‌ உள்ள சோதனைச்‌ சாலைகளில்‌ 
ஒரே மாதிரியான விளைவுகளையே 
அளிக்கின்றன. அதனாலேயே 
சுவாமிஜி 1895, ஆகஸ்ட்‌ 9 -ஆம்‌ 

சுவாமிஜி அமெரிக்காவையே வேதாந்தத்தைப்‌ நாள்‌ கூறினார்‌... 
பரப்புவதற்கான பொருத்தமான இடமாக அடுத்தரஇதழில்ரநிறைவுறும்‌: 
நினைத்தார்‌. ஏன்‌? அமெரிக்கர்கள்‌ சுதந்திரத்தை 
விரும்புபவர்கள்‌, மக்களாட்சியை மதிப்பவர்கள்‌. 
வேதாந்தம்‌ இந்த இரண்டையுமே முக்கியமாகப்‌ 
போதிக்கிறது. இதையே அமெரிக்காவின்‌ 
“சுதந்திரதேவி சிலை' காட்டுகிறது. 

“நமது பெயர்கள்‌ வரலாற்றில்‌ பதிய வைக்கப்‌ 
படுவதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌'? என்று சுவாமிஜி 
தமது சகோதர சீடர்களிடம்‌ கூறினார்‌. ஆம்‌, அவர்‌ 
ஒரு தீர்க்கதரிசி. அவர்‌ கூறியது உண்மையானது. 


சர்வசமயப்‌ பேரவைக்குப்‌ பின்னர்‌ சுவாமிஜி 
யின்‌ திருவுருவப்‌ படங்கள்‌ சிகாகோவின்‌ 
மூலைமுடுக்குகளிலெல்லாம்‌ வைக்கப்பட்டன. 
அறிவுஜீவிகளின்‌ மனங்களை வேதாந்தம்‌ ஆழக்‌ 
கவர்ந்தது. “அமெரிக்காவில்‌ சுவாமிஜி மற்றும்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண இயக்கத்தின்‌ வரலாறு? என்ற 
தலைப்பில்‌ கார்ல்‌ ஜாக்சன்‌ என்ற இளைஞர்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
அனகை ப ப்பட லவ பம 


ணவ னையை வைகையை யை ையையையை ம ன ன ன ன ய ய ப பப 


ன த தத ரச ச்‌ 


10.05.2017 கீது 6 நாட்கள்‌ ககாண்ட மலேசியா - சிங்கப்பூர்‌ 
12.05.2017 கீது 17 நாட்கள்‌ கொண்ட யாத்திரை. கயா, புத்தகயா, 
ஹரித்துவார்‌, ரிஷிகேஷம்‌, நியூடெல்லி, பகெதார்நாத்‌, பத்ரிநாத்‌, 'தேவபிரயாகை, 

ஷிமடம்‌, ஆக்ரா, மதுராபிருந்தாவன்‌, கோகுலம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 


,00 
25052017 தது 13 நாட்கள்‌ கொண்ட யாத்திரை, காசி, ஹசிததுவார்‌, ரிஷிகேஷ்‌, கேதார்நாத்‌, 
பதரிநாத்‌, வளமக ஜோஷிமடம்‌, பது ஆக்ரா, மதுராபிருந்தாவன்‌, 
கோகுலம்‌ - ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 15,8 


ஜெய்ப்பூர்‌ - தபா ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ, 
26.06.2017 கீது 1௦ நாட்கள்‌ கொண்ட ஆந்திர “மேலேஸ்‌ ஊத்தி. அஹோபிலம்‌, மஹாநந்தி, மந்திராலயம்‌, 
ம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, அன்னாவரம்‌, 
துவாரகைதிருமலை, பொன்னூர்‌ பெருமாள்‌, விஜயவாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, ஜொன்னவாடா, 
காளஹஸ்தி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 12,300/- 
26.06.2017 Sg ழக 14 நாட்கள்‌ கொண்ட அயார்நாத்‌ யாத்திரை, நியூடெல்லி, ஜம்மு, அமரநாத்‌ வைஷ்ணவிதேவி, சண்டிதேவி, 
சிந்தபூரணி, ஜவாலாமுகி, அமிர்தசரஸ்‌, டண. அதி நபர்‌ கட்டணம்‌ ரூ. 17,800 ர 
12.07.2017 கீது 10 10 நாட்கள்‌ கொண்ட குதூகலமான யாத்திறை, புரீரங்கபட்டினம்‌, தொட்டமலுள்‌, மை 
மேல்கோட்டை, நஞ்ஜன்கூடு, பேலூர்‌, ஹலபேடு, சிருங்கேரி, சுப்ரமண்யம்‌, தர்மஸ்தலம்‌, கொல்லூர்‌ 
மூகாம்பிகை, முருடீஸ்வர்‌, யானைமலை வினாயகர்‌, உடுப்பி, ஹொரநாடு தங்க அன்னபூரணி, கட்டில்‌, 
ர்‌, கோகர்ணம்‌, தலக்காவேசி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ, 12,000/- 

02.08.2017 கது 8 நாட்கள்‌ காண்ட மும்பை, சீரடி யாத்திரை. பண்டரிபுரம்‌, பரலிவைத்தியநாத்‌, நாகநாதம்‌, 
ச எல்லோரா குகை, சனி சிங்கனாபூர்‌, சீரடி சாய்பாபா, பஞ்சவடி, நாசிக்‌, தரியம்பகேஸ்வர்‌, 
மும்பை - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 10,000/- 
02.08.2017 ர றால்‌ கன்ட த்‌ கட என்க பட்டக்‌ அ ந்து 

உஜ்ஜயினி, மஹாகாளேஸ்வர்‌ நபர்‌ 
02.08.2017 கது 17 நாட்கள்‌ காண்ட யாத்திரை. பூரிஜெகன்னாத்‌. கோனாரக, புவனேஸ்வா, கயா, புத்தகயா, காசி, 
pi பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, ஹசிததுவார்‌, ரிஷிகேஷம்‌, தியூடெல்லி, 


வன்‌, கோகுலம்‌ - ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 17,500 
02.08.2017 சது 1 12 நாட்கள்‌ காண்ட “யாத்திரை, பூரிஜெகனனைத கோணாரக புவனேஸ்வர்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநாத, 


போக்ரா, முக்திநாத்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, 
ஹரித்துவார்‌, , கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, யோகபத்ரி, தயான பத்ரி, 
ஆதிபத்ரி, விசால்பத்ரி, த்ரியுகி நாராயண்‌, தேவப்ரயாகை, ட்‌ ப தது நியூடெல்லி, ஆக்ரா, 
கோ 


மதுராபிருந்தாவன்‌, கோகுலம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 33, 
01.09.2017 77 நாய்கள்‌ கொண்ட மாத்திரை. சி, காட்மாண்டு. மனம அம்மன்‌ கோவில்‌, போச்சா, (மும்‌ 
யம்‌ பி ்‌ ்‌ 


லனா என்கன அதக ப்பைல்க ஏற்பாடு செய்து தருகின்றோம்‌. 
ஆங்காங்கு தங்கும்‌ வசதிகள்‌, ஊர்சுற்றிப்‌ பார்க்க பஸ்‌ கட்டணம்‌, தூங்கும்‌ வசதி கொண்ட இரண்டாம்‌ வகுப்பு 


கலந்து கொள்வதானாலும்‌ குறைந்தபட்சம்‌ 125 நாட்களுக்கு முன்‌ முன்பதிவு செய்து கொள்வது நலம்‌. 
மேலும்‌ விவரங்களுக்கு: - 


மரீ விஜயலட்சுமி முராவல்‌ சர்வீஸ்‌ 


பழைய எண்‌. 55/3, புதிய எண்‌. 12, சிங்கராச்சாரி தெரு, (நல்ல தம்பி தெரு கார்னர்‌) 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5. 0 : 28440144 உரிமையாளர்‌ : 5. வயைராமன்‌ இ 
E-mail:sreevijayalakshmitravels@gmail.com + www.sreevijayalakshmitravels.com 


52222222222222222222822220268222220802 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 


5 (I> P I P(e (PP I (© ( I (© IP % I (5 (© * (© IP (© (P (IS (© (© Po (PPP PPO PPP 


prereroppPpPEepPPPpPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPPOP 


1. தேர்வு பயத்தை நீ எப்படி வெற்றி கொள்வாய்‌? 

அதிகாலையில்‌ எழுந்து ஆக்கபூர்வமாகச்‌ செயல்பட 
தியானித்துவிட்டு, படித்து, எழுதிப்பார்த்து, எழுதியதை 
நானே திருத்திப்‌ பார்த்து என்‌ மனம்‌ “சபாஷ்‌' போடு 
மளவிற்கு “கஷ்டப்பட்டு அல்ல, இஷ்டப்பட்டுப்‌ படித்து” 
தேர்விற்கு என்னைத்‌ தயார்‌ செய்துகொள்வேன்‌. 
2 மனம்‌ தளர்ந்து புறத்‌ துணை 
~ ஆ, களைத்‌ தேடாமல்‌, என்னுள்‌ 

ஓ கிடக்கும்‌ வலிமையைக்‌ கண்டு 


பிடித்துத்‌ தன்னம்பிக்கையை 
வளர்த்து முயற்சிகளை 
வெளிப்படுத்துவேன்‌. 


ஒருவன்‌ பிறப்பதற்காக அவ்விருவரும்‌ படும்‌ சிரமங்களும்‌ | 


துன்பங்களும்‌ வார்த்தைகளுக்குள்‌ அடங்காது. 

நம்‌ அம்மா, அப்பா நமக்காக எல்லாவற்றையும்‌ இழக்‌ 
கின்றனர்‌. நாம்‌ படிக்க வேண்டும்‌ என்பதற்காகவே 
உணவின்றி உழைக்கின்றனர்‌. 

இவற்றையெல்லாம்‌ புரிந்து கொண்ட மாணவர்கள்‌ 
அவர்களுக்கு மகிழ்ச்சித்‌ தரும்படி நல்ல மதிப்பெண்‌ 
எடுத்து அவர்களைப்‌ பெருமைப்படுத்த முழு ஈடுபாட்டுடன்‌ 
செயல்படுவர்‌. 

தந்‌ைத - தாய்‌ முகத்தில்‌ சிரிப்பை உண்டாக்க நம்மால்‌ 
முடிந்தவரை முயற்சி செய்து அவர்களுக்குப்‌ பெருமை 
சேர்ப்போம்‌. 


2 ரிய தாத நச்‌ வப்‌: சமதள 2- api 08 ஊர 


சுவாமி விவேகானந்தர்‌ கூறும்‌ தூய்மையான 
சிந்தனை, சொல்‌, செயல்‌ இம்மூன்று அம்சங்களும்‌ தரய 
மனதுடன்‌ சேர்ந்தால்‌ பிரமிக்கத்தக்க சாதனைகளைப்‌ 
புரியலாம்‌. நானும்‌ அதுபோல்‌, தேர்வு அச்சம்‌ தவிர்த்து, 
எழுந்து, விழித்து, உழைத்திட என்‌ நண்பர்களுக்கும்‌ 
கூறுவேன்‌. வெற்றி பெறுவேன்‌ நிச்சயம்‌. 

- மீ. அர்விந்த்‌ சுப்ரமணி, 12-ஆம்‌ வகுப்பு, கார்த்திக்‌ வித்யா 
மந்திர்‌ மெ.மே.நி.பள்ளி, பழனி 

2. உன்‌ படிப்பிற்காக பெற்றோர்‌ எதையெல்லாம்‌ 
விட்டுக்‌ கொடுத்து தியாகம்‌ செய்கிறார்கள்‌ என்பதை 
நீ அறிவாயா? அந்தத்‌ தியாகங்களை அர்த்தமுள்ள 
வையாக்கி உன்‌ பெற்றோரை எப்படி மகிழ்விப்பாய்‌? 

பதில்‌ 1: தாயும்‌ தந்தையும்‌ ஒருவனுக்குத்‌ தன்‌ இரு 
கண்களைப்‌ போல்‌ மதிப்பு மிக்கோர்‌ ஆவர்‌. இவ்வுலகில்‌ 


ளி 


SRI RAMAKRISHNA VIJAYAM 
Form IV (See Rule 8) 
Statement about ownership and other particulars about 
Sri Ramakrishna Vijayam (according to Form IV. Rule 8 circulated by 
the Registrar of Newspapers for India). 
1. Place of Publication : Chennai - 600004. 
2. Periodicity of its 


Publication : Monthly 
3. Printer's Name : B.Rajkumar 
Nationality : Indian 
Address :  Rasi Graphics Pvt. Limited, 


No. 40, Peters Road, 
Royapettah, Chennai - 600014. 
: Swami Vimurtananda 
: Indian 
: Sri Ramakrishna Math, 
Mylapore, Chennai-600004. 
: Swami Apavargananda 
: Indian 
: Sri Ramakrishna Math, 
Mylapore, Chennai-600004. 
: Sri Ramakrishna Math, 
31, Ramakrishna Math Road, 
Mylapore, Chennai-600004. 


4. Publisher's Name 
Nationality 
Address 


5. Editor's Name 
Nationality 
Address 


6. Name & Address of the 
individuals who own the 
newspaper and partners 
or shareholders holding 
more than 1% of the capital 

I, Swami Vimurtananda hereby declare that the particulars given 
above are true to the best of my knowledge and belief. 
Sd. 

Swami Vimurtananda 

Signature of the Publisher 


Date : 1.3.2017 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தாய்‌ -தந்தை' நம்முடைய முதன்மையான கடவுள்‌. 
அவர்களை மகிழ்விப்பதே நம்முடைய முதன்மையான 
கடமை! - நா. மதுமிதா, 10-ஆம்‌ வகுப்பு, திருத்தணி. 

பதில்‌ 2: பிள்ளைகள்‌ இவ்வுலகிற்கு வருவதற்கு முன்‌ 
பிருந்து தொடங்கி, பெற்றோர்கள்‌ தங்கள்‌ இறுதி மூச்சு 
வரை குழந்தைகளின்‌ முன்னேற்றத்திற்காகவே பாடுபடு 
கின்றனர்‌. பெற்றோர்களைக்‌ கடைசி வரை காப்பது 
பிள்ளைகளின்‌ கடமையும்‌ கடனும்கூட. -சா.வ. சுபரஞ்சனா, 
10-ஆம்‌ வகுப்பு, அமிர்த வித்யாலயா, திருச்சி 

3. மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்கள்‌ முன்னேற்‌ 
றம்‌ அடைவதைக்‌ கண்டு நீ வருத்தப்படுவாயா? 
அல்லது முன்னேறி வருவாயா? 

பதில்‌ 1: வருத்தம்‌ அடைய மாட்டேன்‌. காரணம்‌ 
என்னால்‌ முடியும்‌ என்ற தன்னம்பிக்கையே. “நீ எதை 
நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்‌' என்று சுவாமி 
விவேகானந்தரும்‌, “எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர்‌' 
என்று திருவள்ளுவரும்‌ கூறியுள்ளனர்‌. “என்னால்‌ 
முடியும்‌' என்ற தன்னம்பிக்கை மற்றவர்களிடம்‌ இருந்து 
உன்னை உயர்த்திக்‌ காட்டுகிறது. உன்னுள்‌ இருக்கும்‌ 
தனித்‌ திறமையை வெளிக்கொணர்‌, உன்னுள்‌ இருக்கும்‌ 
பயத்தை ஓரம்‌ தள்ளி தைரியத்துடன்‌ போராடு. நீ 
வெற்றி பெறுவாய்‌. உங்கள்‌ ஒரே லட்சியம்‌ எல்லாவற்றை 
யும்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற அணுகுமுறைதான்‌. 
இந்தப்‌ பழக்கம்‌ வகுப்புத்‌ தேர்வு, உயர்கல்வி, வேலை 
வாய்ப்பு, வாழ்க்கை முயற்சிகள்‌, விளையாட்டு போன்ற 
வற்றில்‌ நிச்சயம்‌ கை கொடுக்கும்‌. தியானம்‌, யோகா 
போன்றவற்றால்‌ நினைவாற்றல்‌ அதிகரிக்கும்‌. மற்றவர்‌ 
களைவிட உயர்ந்து நிற்பதற்கு மற்றொரு முக்கியமான 
விஷயம்‌ கடவுளிடம்‌ செய்யும்‌ பிரார்த்தனை. 

- க.கெளதமன்‌, 11-ஆம்‌ வகுப்பு, ஞானசம்பந்தர்‌ மெட்ரிக்‌ 
மேல்நிலைப்பள்ளி, வெள்ளக்கோயில்‌. 

பதில்‌ 2 : வாழ்க்கை ஒரு தேர்வு. கடவுள்‌ எனும்‌ 
ஆசிரியர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ வெவ்வேறு வினாத்தாள்‌ 
களைக்‌ கொடுத்துள்ளார்‌. நம்‌ வினாவிற்கு ஏற்ற விடை 
தேடாது, அடுத்தவர்‌ விடையைத்‌ தேடக்‌ கூடாது. அதை 
வெளிக்கொணரும்‌ சாவியே நம்முள்‌ பொதிந்துள்ள 
திறமை. அதனைப்‌ பிரகாசிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. 

- வி. கவியரசு, 11-ஆம்‌ வகுப்பு, விவேகானந்த வித்யாலயா 


சே 


மெட்ரிக்‌. மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீபெரும்புதூர்‌. * 


பங்குனி-மார்ச்‌ 2017 


உலகம்‌ என்பது பல வாயில்கள்‌, சந்தர்ப்பங்கள்‌, இறுக்கங்கள்‌ கொண்டது. அவை எதிர்கொள்ளப்பட வேண்டும்‌. - ரால்ப்‌ 


செயல்‌ திறன்‌ படைத்தோரின்‌ 
பபப ப ௨0) 


புகழ்பெற்ற எழுத்தாளர்‌ ஸ்டீஃபன்‌ கோவே 
தமது இந்த நூலில்‌ எடுத்த எடுப்பிலேயே சுயமுன்‌ 
னேற்ற நூல்களில்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
“தனிமனித ஆளுமைப்‌ பண்பு” என்பதற்கு எதிராக 
வாதிடுகிறார்‌. 

இது என்றைக்குமான, காலங்காலமாக இருக்கும்‌ கொள்கை 
(Principles) களிலிருந்து ஒருவரை அந்நியப்படுத்திவிடும்‌ 
சொற்றொடர்‌ என்பது அவர்‌ வாதம்‌. 

கொள்கைகளையும்‌ (Principles) மதிப்பீடுகளையும்‌ (Values) 
பற்றி அவர்‌ குழப்பிக்‌ கொள்ளவில்லை. கொள்கைகள்‌ 
என்பவை புறத்தே காணும்‌ இயற்கையான சட்டங்கள்‌ 
(விதிகள்‌), 


அவன்‌ அகத்தைச்‌ சார்ந்தவை. 


மதிப்பீடுகள்‌ தனிப்பட்ட மனிதனுக்கானவை; 


இந்த மதிப்பீடுகள்‌ மனிதர்களின்‌ பழக்கங்களைப்‌ பாதுகாக்‌ 
கின்றன. ஆனால்‌ கொள்கைகளே முடிவாக விளைவுகளை 
உறுதி செய்கின்றன. 

ஒவ்வொரு தனிமனிதனும்‌ 
பிறரைச்‌ சார்ந்திருக்கும்‌ இயல்பு 
உள்ளவன்‌. இந்த நிலையிலிருந்து 
முன்னேறி சுதந்திரத்தின்‌ 
அடிப்படையில்‌ ஒருவரையொருவர்‌ 
சார்ந்து, பணிகளைத்‌ திறமையுடன்‌ 
முடிக்கும்‌ தன்மைக்கு இட்டுச்‌ - 
செல்வதாகவே கோவேவின்‌ சுய 
முன்னேற்ற அறிவுரைகள்‌ உள்ளன. 

நமது பழக்கங்களின்‌ தொகுப்‌ 
பான பண்புநலன்‌ (Character) 
நமது வாழ்வில்‌ முக்கிய பங்காற்று 
கின்றது. பழக்கம்‌ என்பது அறிவு, 
திறமை, விருப்பு போன்றவை 
அடங்கியது. 

“என்ன செய்ய வேண்டும்‌?” 
என்ற புரிதலை நமக்குத்‌ தருவது அறிவு. 

திறமை அதைச்‌ செய்து முடிக்கும்‌ ஆற்றலைத்‌ தருகிறது. 

விருப்பம்‌ செயலுக்கான உந்துதலை அளிக்கிறது. 

இவையே இந்தியப்‌ பாரம்பரியத்தில்‌ இச்சா சக்தி, கிரியா 
சக்தி, ஞானசக்தி என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 

சார்ந்திருத்தல்‌, சுதந்திரம்‌, பிறரோடு இணைந்திருத்தல்‌ 
ஆகிய மூன்று நிலைகளின்‌ வழியே இந்த ஏழு பழக்கங்களும்‌ 
இயங்குகின்றன. 


எவ்வளவு கடுமையாக உழைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னை அதிர்ஷ்டம்‌ ஆதரிக்கும்‌. - காரி 


ண ன ணை 


ஸ்டீஃபன்‌ கோவே 


1. சார்ந்திருத்தல்‌: மற்றவர்கள்‌ நம்‌ 
மீது அக்கறை கொண்டு நமது 


பொறுப்பை ஒற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்ற நம்‌ பிறப்பிலேயே 
உள்ள மனப்பாங்கு. அதாவது 


குழந்தை தாயிடம்‌ கொண்டிருக்கும்‌ 
உறவு போன்றது. 

2. சுதந்திரம்‌: நமக்குத்‌ தேவை 
யான முடிவுகளை நாமே எடுப்போம்‌; 
நம்மை நாமே கவனித்துக்‌ 
கொள்வோம்‌ என்ற மனப்பாங்கு. 
இது இன்றைய லட்சிய இளைஞர்‌ 
களிடம்‌ இருப்பது. 

3. பிறரோடு இணைந்திருத்தல்‌: 
தனியாக சாதிக்க முடியாததை 
கூட்டுறவு முறையில்‌ பிறரோடு 
இணைந்து சாதித்தல்‌. 

தற்போதைய வாழ்வியல்‌ மதிப்‌ 
பீடுகளைப்‌ பொருத்தவரை சுதந்திர 
மனப்பாங்கு கொண்டு, “தனது 


செயலைத்‌ தானே தீர்மானித்து 
சுதந்திரமாகச்‌ செயலாற்றுதல்‌' என்ற 
ட கருத்தையே பெரும்பான்மையான 


7 தம ஆச 1 
ப்‌ இக இப 
2a 


நனை 
OL [1 
ரட்ட அ. அட 
8! 35) 
03 


18 க ய 
ம்‌... பன தகை 


சுயமுன்னேற்றக்‌ 
வலியுறுத்துகின்றன. 
நாம்‌ “ஒருவரையொருவர்‌ சார்ந்து 
மட்டுமே வாழ முடியும்‌ என்ற 
கருத்தும்‌ நடைமுறையும்‌ முக்கியத்‌ 
துவம்‌ பெற்றுள்ள இந்தக்‌ காலகட்டத்‌ 
தில்‌ “தனி ஆளுமை சக்தி' என்பது 
ஒவ்வாதது. இன்றைய ஒருவரை 
யொருவர்‌ சார்ந்து வாழும்‌ 
சூழ்நிலைக்குத்‌ தலைவர்களும்‌ 


கட்டுரைகள்‌ 


த ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (12) பங்குனி-மார்ச்‌ 2017 
ர ரர வ. ஆட 


ப 


தேவை: ஆட்டக்காரர்களும்‌ தேவை. 

இப்போது எழு பழக்கங்களையும்‌ விரிவாகப்‌ பார்ப்போம்‌ 

:1,முயற்சியில்‌ முந்திடு (BE PROACTIVE) 

இது ஒரு செயலைத்‌ தொடங்குவதில்‌ முதலாவதாக 
இருப்பது என்ற பொருளை மட்டும்‌ குறிக்கவில்லை. அந்தச்‌ 
செயலின்‌ முழுப்‌ பொறுப்பையும்‌ ஏற்றுச்‌ செயல்படுவது 
என்பதையும்‌ வலியுறுத்துகிறது. 

எல்லோரும்‌ ஏதோ ஒன்றிற்காகக்‌ காத்திருக்கும்போது 
அந்த ஒன்றை விரைந்துக்‌ கண்டுபிடித்துச்‌ செயல்படுத்துவதே 
முயற்சியில்‌ முந்துவதாகும்‌. 

உன்னால்‌ உண்மையிலேயே எதைச்‌ செய்ய முடியுமோ 
அதைத்‌ தேர்ந்தெடுத்து முழு ஆர்வத்துடன்‌ கவனம்‌ செலுத்து. 
மாற்றம்‌ என்பது மனிதனுள்ளே இருந்துதான்‌ தொடங்குகிறது. 

உயர்‌ ஆற்றல்‌ உள்ளவர்கள்‌ தமது செயல்களின்‌ நேர்மறைத்‌ 
தாக்கத்தின்‌ மூலமாக மாற்றங்களை முந்திச்செய்து வாழ்வை 
வளப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. புறத்தில்‌ எழும்‌ சக்திகளுக்கும்‌ 
சவால்களுக்கும்‌ பதில்‌ கூறிப்‌ பொழுதை வீணாக்குவதில்லை. 

நம்‌ நாடு ஆங்கில ஆட்சியின்‌ கீழ்‌ இருந்தபோது பல தேச 
பத்தர்கள்‌ ஆட்சியைக்‌ குறைகூறிக்‌ கூட்டங்களில்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. மகாத்மா காந்தி அதில்‌ சேரவில்லை 
என்ற குற்றச்சாட்டும்‌ இருந்தது. ஆனால்‌ காந்தி அப்போது 
என்ன செய்து கொண்டிருந்தார்‌? 

வயல்‌ வெளிகளில்‌, தோட்டங்களில்‌ விவசாயிகளுடன்‌ 
உரையாடி, கனிவுடன்‌ அவர்களின்‌ துயரங்களைக்‌ கேட்டுப்‌ 
பகிர்ந்து கொண்டிருந்தார்‌. இதனால்‌ சுதந்திரப்‌ போராட்டத்‌ 
திற்குச்‌ சாதாரண மனிதர்களின்‌ உணர்வுப்பூர்வமான 
பங்கேற்றலும்‌ பங்களிப்பும்‌ கிடைத்தன. இது போராட்டத்தின்‌ 
வெற்றிக்கு முக்கியமான அம்சங்களில்‌ ஒன்றானது. இதுவே 
முயற்சியில்‌ முந்திடுவது. ஒரு கதை: 

வயல்களின்‌ மத்தியிலே ஒரு பெரிய மரம்‌ இருந்தது. அதில்‌ 
ஒரு பறவை கூடு கட்டி குஞ்சுகளுடன்‌ வாழ்ந்து வந்தது. 

ஒரு நாள்‌ வயலின்‌ சொந்தக்காரர்‌ தன்‌ மகன்களுடன்‌ அங்கு 
வந்தார்‌. “இந்த மரம்‌ இருப்பதால்‌ வயலின்‌ பெரும்பகுதி 
விவசாயம்‌ செய்ய முடியாமல்‌ வீணாகிறது. எனவே இதை 
வெட்டிவிடலாம்‌”” என்று மூத்த மகன்‌ கூறினார்‌. அதை ஒப்புக்‌ 
கொண்ட பெரியவர்‌ “நல்லது. நாளை உன்‌ மாமன்களுக்குச்‌ 
செய்தி அனுப்பி அவர்களையும்‌ வரச்‌ சொல்‌. மரத்தை வெட்டி 
விடலாம்‌” என்றார்‌. 

தாய்ப்‌ பறவை கூட்டுக்குத்‌ திரும்பியவுடன்‌ குஞ்சுகள்‌, 
“அம்மா, இந்த மரத்தை வெட்டப்‌ போகிறார்களாம்‌. நாம்‌ 
வேறு எங்காவது போகலாம்‌”? என்று கூறின. 

தாய்‌ சற்றும்‌ கவலைப்படாமல்‌, “இன்னும்‌ சில நாட்கள்‌ 
என்று கூறியது. 
அடுத்த நாள்‌. பெரியவருடன்‌ பிள்ளைகள்‌ வந்தார்கள்‌. 


LE] 


பெறுப்போம்‌. 


வேறு யாரும்‌ வரவில்லை. “உன்‌ மாமன்கள்‌ வரவில்லையே. 
வேலையை எப்படித்‌ தொடங்குவது? நாளைக்கு என்‌ 


சகோதரர்களிடம்‌ உதவி கேட்போம்‌. அவர்கள்‌ வந்ததும்‌ மரம்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (2) 
ப ப. இண பப அத 


| உண்மை! 


“உலகிலேயே 
மான காரியம்‌ எது?” என்று அறிஞர்‌ 
சிலோவிடம்‌ ஒருவர்‌ கேட்டார்‌. 

அதற்கு அறிஞர்‌, “உலகிலேயே 
கடினமான காரியங்கள்‌ மூன்று 


| உள்ளன. ஒன்று, ஒரு ரகசியத்தைக்‌ 


காப்பாற்றுவது. இரண்டாவது, ஒரு 
தீங்கை மறப்பது. மூன்றாவது, ஓய்வு 
நேரத்தை நன்று பயன்படுத்திக்‌ 


| கொள்வது” என்றார்‌. ஆஹா! எத்தனை 
- வயலூர்‌ பா.அச்சுதன்‌ 


வெட்டும்‌ வேலையை அஆரம்பிப்‌ 
போம்‌” என்று பெரியவர்‌ கூறினார்‌. 
அவர்கள்‌ கலைந்து சென்றனர்‌. 
அன்றும்‌ மாலை தாய்ப்‌ பறவை 
வந்தவுடன்‌ குஞ்சுகள்‌ 
கேட்டதைக்‌ கூறின. தாய்‌ இன்றும்‌ 


தாம்‌ 


கவலைப்படவில்லை. 


அடுத்த நாள்‌. பெரியவரும்‌ 


மகன்களும்‌ வந்தனர்‌. “அப்பா, 
சித்தப்பாக்களும்‌ வரவில்லை. என்ன 


செய்வது?” என்று ஒரு மகன்‌ கேட்க 


தந்தை “இனி யாரையும்‌ நம்பிப்‌ 
பயனில்லை. நாளை விடியலில்‌ 
நாமே வந்து மரத்தை வெட்ட 


ஆரம்பிப்போம்‌?” என்று கூறினார்‌. 
அன்று தாய்ப்பறவை வந்தவுடன்‌ 
குஞ்சுகள்‌ நடந்ததைக்‌ கூறின. 
தாய்ப்பறவை, ““இன்று மாலையே 
நாம்‌ வேறு மரத்திற்குச்‌ சென்று 
விடுவோம்‌” என்று கூறியது. ஏன்‌ 
என்று கேட்ட குஞ்சுகளுக்கு “இது 
வரை எஜமானனும்‌ அவரது மகன்‌ 
களும்‌ பிறரது உதவியை எதிர்பார்த்து 
இருந்தனர்‌. தாங்களே முனைந்து 
வேலையில்‌ ஈடுபடுவது 
கருத்தை இன்றுதான்‌ 
பெற்றுள்ளனர்‌. எனவே 


என்ற 
அவர்கள்‌ 

மரம்‌ 
வெட்டும்‌ வேலை கட்டாயம்‌ நாளை 
தொடங்கிவிடும்‌. நாம்‌ வேறு மரம்‌ 
என்றது. 
சுயமுயற்சியை 


பார்த்துக்‌ கொள்வோம்‌”்‌ 
இந்தக்‌ 
எவ்வளவு அழகாக விளக்குகிறது! 


கதை 


-இன்னும்‌ காண்போம்‌... 


கட்டுரையாக்கம்‌: ராஜமாதா 


பங்குனி-மார்ச்‌ 2017 


எவருக்குப்‌ புகழ்‌ கிடைக்கிறது என்பதை நீங்கள்‌ பொருட்படுத்தவில்லையானால்‌, உங்களால்‌ அதிகம்‌ சாதிக்க முடியும்‌. - சான்றோர்‌ வாக்கு 


மிகச்‌ சிறந்த செயல்களை, செய்யும்‌. லடீசியம்‌[கொண்ட்வர்கள்‌, மிக அதிகமாகத்‌ துன்பப்பட்டே ஆக வேண்டும்‌. - ப்ளூடார்க்‌ 


| 


அந்த அரங்கில்‌ ஆசிரியர்கள்‌ 
கூடியிருந்தனர்‌. கல்வியில்‌ நற்பண்புகள்‌, 
ஆளுமை வளர்ச்சி பற்றிய பயிற்சி 
முகாம்‌ அங்கு நடைபெற்றது. அங்கு 
ஒரு பேராசிரியர்‌ கேட்டார்‌ : 

* நீங்கள்‌ உங்கள்‌ ஆசிரியப்‌ பணியை 
விரும்புகிறீர்களா? 

* நீங்கள்‌ நடத்தும்‌ பாடம்‌ உங்களுக்‌ 
குப்‌ பிடித்துள்ளதா? 

* குறைந்த மதிப்பெண்கள்‌ வாங்கும்‌ 
மாணவ / மாணவிகளை நீங்கள்‌ 
எவ்வாறு நடத்துகிறீர்கள்‌? 


* பாடத்தைத்‌ தவிர மாணவனின்‌ 


ஆளுமை வளர்ச்சி, நல்ல பண்புகள்‌ 
போன்றவற்றைக்‌ கவனிக்கிறீர்களா? 
இவை யாவும்‌ வாழ்க்கைத்‌ திறனைக்‌ 
கற்பிக்கின்ற நேர்மறை வழிகள்‌. 
இவற்றைப்‌ பாடம்‌ நடத்தும்போது | 


எப்படிக்‌ கற்பிப்பது என்பதைப்‌ பொதுப்‌ 
படையாகக்‌ கூற இயலாது என்றாலும்‌, 
பகவத்‌ கீதை சில வழிகாட்டுதல்களை 
ஆசிரியருக்குத்‌ தருகிறது. 
உண்மையாகவே, ஆசிரியர்‌ என்பவர்‌ 
ஒரு நல்ல வழிகாட்டி. அனுபவமிக்க 
அவர்‌, அனுபவம்‌ குறைந்தவர்க்கு 
வழிகாட்டி உதவுபவர்‌. நீங்களும்‌ நானும்‌ 
எட்டக்கூடிய உயர்ந்த தகுதியை, 
மாணவ மாணவிகளின்‌ படிப்பிலும்‌, 
பண்பிலும்‌ ஏற்படுத்தக்கூடி யவர்‌. 
பாகவதத்தில்‌ வரும்‌ ஓர்‌ அவதூதர்‌ 
எவ்வாறு ஒவ்வோர்‌ அனுபவத்திலிருந்‌ 
தும்‌ கற்கிறாரோ, அந்த ஆர்வத்துடன்‌, | 
ஆசிரியர்‌ எப்போதும்‌ கற்கக்கூடிய | 
திறந்த மனமுடையவராக இருத்தல்‌ 


நலம்‌. இப்படிப்பட்ட ஓர்‌ ஆசிரியராக ஸ்ரீகிருஷ்ணரும்‌, 


கற்கும்‌ ஆசையுள்ளவனாக அர்ஜுனனும்‌ நிகழ்த்திய | 


அருமையான உரையாடலே கீதை! 

அதுசரி, அர்ஜுனன்‌ - ஸ்ரீகிருஷ்ணர்‌ இருவரும்‌ நடத்திய 
உரையாடல்‌ நல்ல ஆசிரியருக்கு எவ்வாறு உதவ முடியும்‌?” 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கூறுவாரே, “தலையும்‌ வாலும்‌ நீக்கி 
விடு” என்று, அதாவது “தேவையானதை மட்டும்‌ எடுத்துக்‌ 
கொள்‌” என்பார்‌ பகவான்‌. அவரே, “உலகில்‌ நிலைமை மிக 
வும்‌ கடினமானது. ஏராளமான குழப்பம்‌ உள்ளது” என்கிறார்‌. 
அது கலாச்சாரத்தின்‌ மீது மிகுந்த வேகத்துடன்‌ கட்டுப்படுத்த 
இயலாத தாக்குதலை நிகழ்த்துகிறது. கற்பது என்பது காசு 
சம்பாதிக்கத்தான்‌ என்கிற நிலையில்‌ மாணவர்‌ - ஆசிரியர்‌ 
உறவு இருக்கும்போது, கீதை காட்டும்‌ நடைமுறையினை 
ஓர்‌ ஆசிரியர்‌ மாணவனிடம்‌ எடுத்துக்கூற முடியுமா என்ன? 

குழம்பிய ஒரு மாணவனுடன்‌ அவனது அடிப்படைக்‌ 
கேள்விகளுக்கு, ஆசிரியரான ஸ்ரீகிருஷ்ணரின்‌ பதில்கள்‌ 
அடங்கிய உரையாடல்‌ எனும்‌ வரைபடமே பகவத்கீதை. 
இங்கு அர்ஜுனன்‌ தனது சந்தேகங்களைக்‌ கூறி, தேவையற்ற 
பயங்களையும்‌ வேதனைகளையும்‌ எதிர்த்துப்‌ போரிடுகின்ற 


உத்திகளை எப்படிப்‌ பெறுவது, தனது அச்சத்தைக்‌ களைந்து 
எறிவது எவ்வாறு என்பனவற்றை அறிகிறான்‌. 

இதில்‌ ஆசிரியரின்‌ பங்கு என்ன? மாணவனின்‌ மனக்‌ 
கிலேசத்தை எவ்வாறு அகற்றுவது என்பதை ஸ்ரீகிருஷ்ணர்‌ 
கற்றுத்‌ தருகிறார்‌. ஒரு பிரச்னையின்‌ இரண்டு பக்கங்களிலி 
ருந்தும்‌ புதிய பார்வையைப்‌ பெற்று, அதன்‌ வலிமையான 


பகுதிகளை அறிந்துகொண்டு ஸ்ரீகிருஷ்ணர்‌ தன்னுள்ளே 
உள்ள அளவற்ற ஆற்றல்‌ எனும்‌ வற்றாத நீரூற்றில்‌ இருந்து 
வலிமையும்‌ நல்லறிவும்‌ பெறுமாறு செய்கிறார்‌. இதை அவர்‌, 


“உயர்ந்தவன்‌ எதைச்‌ செய்கிறானோ அதையே மற்றவர்‌ | 


களும்‌ செய்கிறார்கள்‌. பிறர்‌ கடைப்பிடிக்க ஓர்‌ உயர்‌ பாதையை 


அவன்‌ உலகுக்கு நல்குகிறான்‌' என்கிறார்‌ (கீதை 3.21). 


தான்‌ இருக்கும்‌ அமைப்பில்‌, சூழ்நிலையில்‌, ஓர்‌ ஆசிரி | 


யனோ/ ஆசிரியையோ சாதிக்க வேண்டிய விழிப்புணர்ச்சியின்‌ 
சாரம்‌ இதுவே. இந்த வடிவமைப்பை அவர்கள்‌ ஆர்வத்துடன்‌ 
கடைப்பிடிக்கும்போது, அதில்‌ எல்லையற்ற சத்தியை 
வெளிப்படுத்துகின்றார்கள்‌. 


மாணவனின்‌ பயம்‌ - நம்பிக்கை: மாணவனுக்கு எந்தெந்த 


| நிலையில்‌, எந்த அளவில்‌ பயங்கள்‌ உள்ளன என்பதை 


ஆசிரியர்‌ அறிவார்‌. எப்படி? தான்‌ மாணவனாக 


இருந்தபோது இவற்றால்‌ பெற்ற அனுபவத்தை நினைவூட்டிப்‌ 


! பார்த்தால்‌ போதுமே. தன்‌ மாணவர்‌ பயத்தை வெல்ல 


| 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
A 


கடவுள்‌ நம்முள்‌ உறைய, நாம்‌ கர்வத்தைவிட வேண்டும்‌. - டாக்டர்‌ ராதாகிருஷ்ணன்‌ 


அதே அனுபவம்‌ உதவிடுமே! இதை ஆசிரியர்‌ 

அப்போதைய அனுபவம்‌ இப்போதுமா வெற்றி தரும்‌? உணர்ந்தால்‌ மட்டுமே மாண 
ஆம்‌, பயத்தையும்‌ துன்பத்தையும்‌ உண்டாக்கும்‌ ப்ப ட்ட ப ப்ப பட்டு 
தன்‌ எதிர்காலத்தைத்‌ தனது முயற்சி 


உளவியல்‌ நிகழ்வுகளைப்‌ பெற்றோரும்‌ ஆசிரியரும்‌ 
ஒன்றால்‌ மட்டுமே உருவாக்க முடியும்‌ 


புரிந்து கொண்டு, இளைஞர்களுக்கு உதவினால்‌, 


மாணவ மாணவிகள்‌ தங்களுக்குள்ளே எழு உ ச ச ட எ. டு 


அதனால்‌ ஆசிரியர்‌ பணி எளிதாகிவிடும்‌. தனது 


கின்ற அந்தப்‌ போராட்டம்‌, பயம்‌ திய 
க இப்போதைய நிலைக்குக்‌ காரணம்‌ விதி என்றால்‌ 


வற்றை இனம்‌ கண்டு உணர்ந்துகொள்ள 
முடியும்‌' என்பார்‌ ஜே.கிருஷ்ணமூர்த்தி. 
மாணவ மாணவிகளின்‌ பயங்கள்‌: 


அதனைத்‌ தீவிர முயற்சியினால்‌ மாற்றியமைக்க முடியும்‌ 
என்பதை மாணவனுக்குப்‌ புகட்டினால்‌ நல்லதல்லவா? 
ஆக, “தன்னை வென்றவன்‌ தனக்கே நண்பனாகிறான்‌! 


1 ஆசிரியம்‌, 2. ஆரிரியமைகளைக்‌ தன்னை வெல்லாதவன்‌ தனக்கே எதிரியாகிறான்‌!” (கீதை 6 - 6) 


கண்டு 2. பெற்றோர்கள்‌ எதிர்பார்க்‌ 
oi க்‌ தி மாணவரின்‌ ஆசையும்‌, ஆசிரியரின்‌ சமத்துவமும்‌: பொதுவாக 


மாணவர்களுக்கு, மிகவும்‌ உயர்ந்த ஊதியம்‌ தருகின்ற வேலை 
தேவை. நுகர்வோர்‌ கலாச்சாரத்தில்‌ உள்ள சமுதாயத்திற்கு இது 
கட்டாயத்‌ தேவை. “பகுத்தறிவு உள்ள மக்கள்‌ தாங்கள்‌ தேர்ந்தெடுப்‌ 
பதில்‌ உள்ள பெரும்‌ செலவு, லாபம்‌ என்பதை மட்டும்‌ மனதில்‌ 


இன்ற வெற்றிகரமான வாழ்க்கை - 
அவர்கள்‌ எதிர்பார்க்கும்‌ சம்பளம்‌, 
மகிழ்ச்சியான இருமணம்‌ - 
இவற்றைத்‌ தரக்கூடிய அளவு 


கொள்ளாமல்‌, அவற்றிலுள்ள ஒட்டு மொத்தமான கஷ்டங்களையும்‌ 
மனதில்‌ கொள்வார்கள்‌' என்பது பொருளாதார நிபுணரான ஹார்ட்‌ 


போர்ட்டின்‌ கூற்று. மாணவர்கள்‌ இதை மனதில்‌ கொள்ளுமாறு 
ஆசிரியர்‌ செய்தால்‌, பிற்காலத்தில்‌ எழுகின்ற உடல்நலக்கேடு, 
வேதனைகள்‌ ஆகிய விளைவுகளையும்‌ உணர்வார்கள்‌. 
ஆசிரியருடைய ஸ்வதர்மம்‌ எல்லா மாணவர்களுக்கும்‌ ஒரே 
மாதிரியாக சமநிலையில்‌ நின்று பாடம்‌ கற்பிப்பது. ஆனால்‌, 
0 அவர்களிடமிருந்து இதன்‌ விளைவு வெளிப்படும்போது 
9 அவர்களிடையே உள்ள ஸ்வபாவம்‌ எனப்படும்‌ பாரம்பரிய 
வழி செயலாக்கமே உயர்ந்து நிற்கும்‌. இதனால்‌ மற்றவர்‌ 
களுடன்‌ ஒப்பிடுவதும்‌ அதனால்‌ அவர்களது தனித்‌ 
தன்மையை அழிப்பதும்‌ நிகழும்‌. 
ஆகவே, ஆசிரியர்‌ பாடம்‌ கற்பித்தாலும்‌, மாணவ 
மாணவியின்‌ உள்ளார்ந்த ஆக்கத்திறனை, நம்பிக்கையை 
எழச்‌ செய்ய வேண்டியவராகிறார்‌. நல்ல மாணவனைத்‌ 
தட்டிக்‌ கொடுக்கத்தான்‌ வேண்டும்‌. பிற மாணவர்களுக்குத்‌ 
தாழ்வு மனப்பான்மை வராமலும்‌ பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இதற்கு ஆசிரியர்‌ எல்லா நிலையிலும்‌ 
மகிழ்ச்சியாகப்‌ பணியாற்ற வேண்டும்‌ என்பதாகிறது. 
அஞ்சாதே, வாழ்க்கை உன்னுடையதே!: தன்‌ 


படிப்பில்‌ வெற்றி பெறமுடியுமா? 3. மாணவ / மாணவிகளின்‌ பயத்தைப்‌ போக்கிட 


உடன்‌ படிக்கும்‌ அப்பட / ஆசிரியர்‌ என்ன செய்ய முடியும்‌? “பயமும்‌, அதை 
மாணவிகளுடன்‌ ஒப்பிடுதல்‌ - போட்டி - ஒருவர்‌ எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும்‌ 
பொறாமை. இயல்பானதே” என்பதை ஆசிரியர்‌ கற்பித்தால்‌ 
உன்‌ விதி உன்‌ கையில்‌: இத்தனை பயங்களையும்‌ நிச்சயமாக முடியும்‌. எல்லா விதத்திலும்‌ வீரனான 
போக்கும்‌ வலிமையை ஆசிரியர்‌ பெறுவதற்கான அர்ஜுனன்‌, தைரியம்‌ தேவைப்படும்போது 
வழியையும்‌ கதை காட்டுகிறது. போர்க்களத்தில்‌ எதிரிப்‌ படையின்‌ முன்பு 
பகவான்‌ அர்ஜுனனுக்குக்‌ கூறுகிறார்‌: கோழைத்தனத்திற்கு அடிமையாகி 
“உன்னை நீயே உயர்த்திக்கொள்‌! நீயேதான்‌ உனக்கு நண்பன்‌, பழிய பம்‌ 
நீயேதான்‌ உனக்கு எதிரி, எனவே உன்னை நீயே தன்‌ உறவினர்கள்‌ பேரில்‌ 
கைவிட்டுவிடாதே'. (கீதை 6-5) பாசம்‌ என்ற காரணம்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
ப ப ட அப்ப பட பிலிமில்‌ 


இ 


நீங்கள்‌ கவலைப்படும்‌ பல விஷயங்கள்‌ நடக்காமலே போய்விடும்‌. ஆகவே அமைதியாயிருங்கள்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


a 8 
விவேகானந்த வித்யாலாயா 
+ ஙி ந்‌ 6. 6 Li 
மெட்ரிக்குலேஷன்‌ மேல்நிலைப்பள்ளி 
(A Gurukula Institute of Life Training) 
பணணைக்காடு பிரிவு, கொடைககானல சாலை, திணடுககல்‌ மாவட்டம்‌ - 624 210 


(திருபபராயததுறை ஸ்ரீராமகிருஷண தபோவன நிரவாகததில இயஙகும பளளி) 
பெற்றோர்கள்‌ கவனத்திற்கு 


ஜி ண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கொடைக்கானல்‌ வட்டம்‌, பண்ணைக்காடு பிரிவில்‌ அமைந்துள்ள 
விவேகானந்த வித்யாலயா மெட்ரிக்‌ மேல்நிலைப்பள்ளியில்‌ 2017-2018ம்‌ ஆண்டின்‌ விடுதி 
மாணவர்களுக்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெற்று வருகிறது. 

மாணவர்களுக்கு விடுதி வசதி செய்யப்பட்டுள்ளது. மாணாக்கர்களின்‌ நல்வாழ்க்கை 
பயிற்சிக்குரிய கல்வியானது இக்குருகுலத்தில்‌ கற்பிக்கப்படுகிறது. எழில்மிகு இயற்கை 
சூழலில்‌ காலை, மாலை பிரார்த்தனை, உடற்பயிற்சி மற்றும்‌ யோகாசன பயிற்சியும்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்படுகிறது. மேலும்‌ மாணவர்களின்‌ தனித்‌ திறனை வெளிப்படுத்துவதற்கு கராத்தே 
பயிற்சி, பரதநாட்டியம்‌, கணினி பயிற்சி, ஹிந்தி, ஆங்கிலத்தில்‌ பேசும்‌ திறமை, அபாகஸ்‌ 
மற்றும்‌ வேத கணிதம்‌ ஆகியவை கற்றுக்‌ கொடுக்கப்படுகிறது. 


தங்கள்‌ குழந்தை குருகுலக்‌ கல்வி கற்பதால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ 

” பெற்றோர்களிடம்‌ எவ்வாறு நடந்து கொள்வது, பெரியவர்களிடம்‌ எவ்வாறு பணிவாக 
நடப்பது குழந்தைகளிடம்‌ அன்பாக நடப்பது போன்றவை கற்றுக்‌ கொள்கின்றனர்‌. 

 நம்மனதை பக்குவப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி நன்கு படிக்க இறை சிந்தனை, சூரிய 
காயத்ரி மந்திரங்கள்‌, பிரார்த்தனை பயிற்சி அளிக்கப்படுகிறது. 

* உன்னிடத்தில்‌ அன்பும்‌, அறிவும்‌ ஆற்றலும்‌ நிறைந்த ஆயுதச்சாலை உள்ளது என்பதை 
இக்குருகுலக்‌ கல்வி மூலம்‌ மாணவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. 

நாம்‌ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும்‌ பணத்தை முறையோடு அறவழியில்‌ செலவு செய்ய கற்றுக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 

. நாம்‌ செய்வது தவறு என்றால்‌ தர்மம்‌ என்ன என்பதை அறிந்து, தவறை உணர்ந்து திருத்திக்‌ 
கொள்ள அறம்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படுகிறது. 

* எல்லா தரப்பினரும்‌ பாராட்டும்‌ திறமை உள்ளவராக பயிற்சி பெறுகின்றனர்‌. 

” குருகுல கல்வியில்‌ தங்கள்‌ குழந்தையின்‌ வாழ்வு மேன்மை பொருந்தியதாக மாறி, வாழ்வின்‌ 
அனைத்து நேரங்களிலும்‌ நிம்மதியான வாழ்வாக ஆக்கிடவும்‌, ஒரு பண்பாளராகவும்‌ ஆகிட 
முடியும்‌, 

ஈ தங்கள்‌ குழந்தை ஒரு சுட்டிக்‌ குழந்தையாக இருந்தாலும்‌ அதை சுடர்‌ ஒளி வீசும்‌ பண்புள்ள 
மாமனிதனாக குருகுலக்‌ கல்வியால்‌ ஆக்கிட முடியும்‌. 

£ கல்விச்சேவையில்‌ 30௦ ஆண்டுகளாக சிறப்புடன்‌ செயல்பட்டு வருகிறது. 

டி 
விடுதியில்‌ மாணவர்‌ 
முன்பதிவு சேர்க்கை 
நை பெறுகிறது 


மற்றும்‌ குருகுல விடுதி, பண்ணைக்காடு பிரிவு 
போன்‌: 9626904268 / 9894561256 
E-mail: vivekanandakodai@yahoo.com 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
AS டட ட த ல்‌ கல்ல தடட 


பின்‌ முடிவான குறிக்கோள்‌. -சுவாமி விவேகானந்தர்‌ 
நியாயமானதுதான்‌, ஆனால்‌ போர்க்களத்திற்கு வந்த பின்பு அது தவறு 


லக வதன லட டண்‌ இருக்காது. 
பத்துத்‌ தனது அன்பிற்குரிய சீடன்‌, வயின்‌ நிதர்சனத்திற்குப்‌ ரால்‌ ஒருவர்‌ 
பயந்து ஓடிவிட எண்ணும்போது, ஆழ்ந்த வருத்தத்தில்‌ கண்ணைத்‌ னில்‌ ராவணனை 


இருக்கும்போது &தாசாரியனிடமிருந்து பகவத்கீதை எனும்‌ ஆக்கிக்‌ கொண்டுவிட்டால்‌ அவருக்கு, 


ee . . தான்‌ கற்பித்ததை உணர்ந்து படித்து, வெற்றி 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ மல்லய புன்னகையுடன்‌, பெற்ற ஒவ்வொரு மாணவனும்‌ அர்ஜுனனே! 

“அர்ஜுனா! இந்தக்‌ கோழைத்தனத்தை விட்‌ ஞானத்தில்‌ உறுதியாக நிலைத்த ஆசிரியரே - 

டொழி' என்று அறிவுரை தருவது அற்புத ட்ட 

மானது! மாணவனிடம்‌ சரணாகதியும்‌, 


அரிய உபதேசம்‌ பிறக்கிறது! 


அறிவில்‌ மிகுந்த நல்லாசிரியரை ஸ்திதப்ரக்ஞன்‌ என்று 
அழைக்கலாம்‌. ஞானத்தில்‌ நிலைத்த ஒருவர்‌ எப்படி 
இருப்பார்‌ என்று கீதை உணர்த்துகிறது. “நன்கு அறிந்துகொண்டு 
ஆனால்‌ ஆசை ஒதுமின்றி' என்று இதனை ஒரு பேராசிரியை 
விளக்குகிறார்‌. சுதந்திரமாக எண்ணமிடலாம்‌, திட்டமிடலாம்‌, 
செயல்படுத்தலாம்‌ என்றாலும்‌, இவை மூன்றுமே ஆசிரியரிடம்‌ 


ஆசானிடம்‌ மிகுந்த அன்புமே தேவை. 
கீதை காட்டும்‌ வழி: ஸ்ரீகிருஷ்ணர்‌ 
குறிப்பிடும்‌ 4 திறன்கள்‌ ஆசிரியரின்‌ 
அன்றாட வாழ்க்கையோடு ஒருங்‌ 
இணைந்து ஊக்கமளிக்கிறது. 

1. செயல்கள்‌ ஒன்றோடொன்று 
தொடர்பும்‌, ஒன்றையொன்று 
சார்ந்தும்‌ இருத்தல்‌. 

2. எல்லோரையும்‌ ஒன்றாகக்‌ 
கருதுதல்‌, ஒருவரையொருவர்‌ 
சார்ந்திருத்தல்‌. 

3. ஒப்பீடுகளும்‌ வேறுபாடு 
களும்‌ மேன்மைக்கான கருவி 
களேயன்றி சிதைப்பவை அல்ல. 

4. அனைத்தும்‌ ஒருங்கிணைந்த 
சமநிலையே ஆனந்தத்தின்‌ வழி. 

ஆசிரியருக்கு மட்டுமின்றி, 


உளவியல்‌ அமைப்பின்‌ அடிப்‌ 


எதிர்பார்ப்பைத்‌ தூண்டுவதாகவே அமையும்‌. 
ஒரு மாணவன்‌ வகுப்பில்‌ கவனமின்றி பாடத்தைக்‌ கேட்கலாம்‌. 
ஆனாலும்‌ ஒரு போட்டித்‌ தேர்வின்போது, ரிசல்ட்‌ பற்றியா நினைக்கி 
றான்‌? தேர்விற்குப்‌ பிறகு ரிசல்ட்‌ அவன்‌ எதிர்பார்த்தபடியோ, 
வேறுவிதமாகவோ அமையலாம்‌. அது போலவே, ஆசிரியர்‌ தன்‌ 
மாணவர்‌ பற்றிய எதிர்பார்ப்பில்‌ ரிசல்ட்‌ பற்றிய ஆசையுடன்‌ செயல்‌ 
பட்டாலும்‌, அது நடக்காமலும்‌ போகலாம்‌. ஆகவே ஆசிரியர்‌, ஆசைப்‌ 
படுதலும்‌, பற்றின்றி இருத்தலும்‌ ஒன்றுக்கொன்று இணைந்தவராக 
ஸ்திதப்ரக்ஞனாக, நல்லாசிரியராக விளங்குவார்‌. 
நிறைவாக, நல்லாசிரியர்‌, இயல்பான மகிழ்ச்சியுடன்‌ கிடைப்பதை 
ஏற்றுக்‌ கொள்வதையே சரணடைதல்‌ (பிரபத்தி) எனலாம்‌. இது எதிர்‌ 
மறையோ தோல்வியோ அல்ல. நிதர்சனம்‌. எதிர்பார்க்கும்‌ பலன்கள்‌ 
(பாராட்டு, வெகுமதி, பதவி உயர்வு) எல்லாவற்றிலிருந்தும்‌ விடுதலை 
ஒரு என்பதே சரணாகதி என்பது. 
சீடன்‌ குருவிடம்‌ 
சென்று, 'கடவுளை அடைய எளிய 
வழி என்ன?” என்று கேட்டான்‌. 
குரு : உன்‌ இதயத்தை வளமாக்குவதன்‌ 
மூலமாகவே நீ கடவுளை அடையலாம்‌. 
சீடன்‌: இதயத்தை வளமாக்குவது எப்படி ? ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. 
குரு: அதனை மூன்றுவிதமாக ஆக்க வேண்டும்‌. | மிகையானவற்றைக்‌ 
ஒன்று, சதா கடவுளைப்‌ பற்றியே சிந்தித்துக்கொண்டு கட்டுப்படுத்துவதுதானே 
இருப்பது; இரண்டாவது, உன்னைச்‌ சாதாரண விருப்பு தியாகம்‌! இதற்கு மிகுந்த 
வெறுப்புகளில்‌ இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய / ஓ தரியம்‌ வேண்டும்‌. 
உறுதி வாய்ந்ததாக அமைப்பது; மூன்றாவது, ஏனெனில்‌ i 
அதே சமயம்‌, ஏழை, எளியோரிடம்‌ அன்பும்‌ நற்பண்புகளுமே ஒன்றை 
தயையும்‌ காட்டி உதவி செய்யுமளவு ப்ட்‌ சார்ந்திருந்தாலும்‌ 
இளகியதாக இருக்கச்‌ செய்வது. ன்‌ ்‌ ம்‌ ளி ச 
அவை யாவும்‌ தைரியத்தையே 


நம்பி உள்ளன. ஆம்‌; நல்லாசிரியரின்‌ 


படையில்‌, மேற்கூறிய நான்குமே 


மக்கள்‌ எல்லோருக்குமே பொருந்‌ 
தும்‌. இந்த நான்கினை நான்கு 


தூண்கள்‌ எனலாம்‌. 


செயலில்‌ ஆக்கமும்‌, பலனில்‌ 


சமமான மனப்பாங்கும்‌, 
வாழ்க்கையோடு இணைந்‌ 
தவை. இதைத்தான்‌ “தாக, 
தாக’ (தியாகி) என்பார்‌ 


எல்லாம்‌ சரி! இந்த 
நான்கினையும்‌ கொண்ட 
ஓர்‌ ஆசிரியர்‌ நல்லாசிரிய 
ராக, நல்வழிகாட்டியாக 
எப்படி உயர முடியும்‌? 
அவரிடம்‌ கீழ்க்கண்ட 


அம்சங்கள்‌ வளரும்‌: 

1. நிஷ்காம - ஆசை 
யின்மை 2. அனாசத்த 
பற்றற்ற நிலை 3. 
ஸ்திதப்ரக்ஞ - ஞானத்தில்‌ 
நிலைத்தவர்‌ 4. ப்ரபத்தி - 
முழுமையான சரணாகதி 

சிறந்த மாணவன்‌ ஓர்‌ அர்ஜுனனே!: இந்த நழ்பாக்தா நம்‌ ர்‌ 
பகவான்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌ பாரம்பரியம்‌ எனும்‌ செயலாக்கச்‌ சிறப்புத்‌ பப ம்‌ AA 
தகுதியைத்‌ தன்னுடைய பிரபஞ்சம்‌ விரிந்த உருவத்தில்‌ காட்டுகிறார்‌. நெறிப்படுத்த முடியும்‌. 
பாண்டவர்கள்‌ ஐவரில்‌ அர்ஜுனனை மட்டும்‌ தேர்ந்தெடுத்து தனது விராட்‌ தமிழாக்கம்‌: சுவாமி 
ஸ்வரூபத்தைக்‌ காட்டும்‌ இந்த நெருக்கம்‌ இல்லையேல்‌ கற்பிப்பது என்பதே தத்புருஷானந்தர்‌ 


(ஸூ. பங்குனி-மார்ச்‌ 2017 
பட உப்ப இலைத அ கை 


... ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


கொஞ்சம்‌ பயிற்சி செய்து ஆன்மிக சாதனைகளில்‌ ஈடுபடுவார்களானால்‌ என்னவோர்‌ ஆனந்தம்‌ கிடைக்கும்‌! - அன்னை ஸ்ரீசாரதாதேவி 


“பிரபோ, எனக்கு நல்ல புத்தியைக்‌ கொடு” என்று இறைவனிடம்‌ பிரார்த்திக்க வேண்டும்‌. - அன்னை ஸ்ரீசாரதாதேவி 


துணிந்தவனுக்கே அதிர்ஷ்டம்‌ ஆதரவு அளிக்கும்‌. -டெரன்ஸ்‌ 


“கல்யாணி! இவங்க என்னோட பள்ளிக்கூட சினேகிதி 
சாரதா. இப்பத்தான்‌ ரொம்ப நாளைக்கு அப்புறம்‌ 
சந்திக்கிறோம்‌” விமான நிலையத்தில்‌ தன்‌ மகளை அறிமுகம்‌ 
செய்து வைத்தாள்‌ ராதா. 

“ஹாய்‌ ஆன்டி!” என்ற கல்யாணியின்‌ பதிலிலிருந்து 
புரிந்து கொண்டாள்‌ சாரதா. 

“இவள்‌ உன்‌ பெண்‌. இவள்‌ தகவல்‌ தொழில்நுட்பத்‌ 
துறையில்‌ பணிபுரிகிறாள்‌. இப்போது வேலை நிமித்தம்‌ 
வெளிநாடு போகிறாள்‌. இல்லையா?” என்று சாரதா கேட்டது 
ஆச்சரியமாக இருந்தது ராதாவுக்கு. 830 

திருவள்ளுவர்‌ எழுதிய அவையறிதல்‌, குறிப்‌ 
பறிதல்‌ போன்ற திறன்கள்‌ இந்தியப்‌ பெண்களுக்கு 
இயல்பிலேயே உண்டு என்பதை ராதா நன்கு 
அறிவாள்‌. எனினும்‌ ஆச்சரியம்‌ அடைந்தாள்‌. 


| “எப்படிக்‌ கண்டு 
பிடிச்சே?” ராதாவின்‌ 
; கேள்விக்கு, “நெற்றியில்‌ 


கூலிங்‌ கிளாஸ்‌, கலைந்த 


கூந்தல்‌, கையில்லாத 


சட்டை, 


ஜீன்ஸ்‌, தலையில்‌ மாட்டி 


ரூ.2,000 க்‌ தத்‌ அக 
பரிசு பெறுபவர்‌ யிருக்கும்‌ ஹெட்போன்‌...” எனக்‌ கூற 
்‌ நினைத்து, ஆனால்‌ அர்த்த புஷ்டியுடன்‌ 
கெ.யந்கிருஷ்ணன்‌ ஒரு சிரிப்பை மட்டும்‌ உதிர்த்தாள்‌ சாரதா. 
“கல்யாணி நானும்‌ அப்பாவும்‌ சாரதாவோட வீட்டுக்குப்‌ 
போறோம்‌. நீ விமானத்தில்‌ ஏறிட்டு போன்‌ பண்ணு. பத்திரம்‌!” 
என்று சொல்லி, மகளின்‌ உச்சந்தலையில்‌ முத்தமிட்டு 
விடைபெற்றாள்‌ ராதா. 
விமானத்தில்‌ அமர்ந்ததும்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தாள்‌ கல்யாணி. 
இன்னும்‌ சிறிது நேரம்தான்‌ இந்திய வாழ்க்கை. என்ன தேசம்‌ 
இது? ஒரே பழமை, எங்கு பார்த்தாலும்‌ கூட்டம்‌, ஒழுங்கு 


க ணை ணம்‌ 
சந்தாதாரர்கள்‌ கவனத்திற்கு! 


* அன்பு சந்தாதாரர்களான நீங்கள்‌ உரிய காலத்தில்‌ உங்களின்‌ சந்தா 
வைப்‌ புதுப்பித்து, விஜயம்‌ தொடர்ந்து உங்களுக்குச்‌ சேவையாற்றிட 
உதவுங்கள்‌. 

* முகவரியின்‌ முதல்‌ வரியில்‌ உள்ள எண்ணானது (RY என்று 
தொடங்குவது) உங்களின்‌ விஜயம்‌ இதழின்‌ சந்தா எண்‌ ஆகும்‌. அந்த 
எண்ணைத்‌ தங்களது எல்லாக்‌ கடிதங்களிலும்‌ குறிப்பிடவும்‌. 

* இரு வாரங்களுக்குப்‌ பிறகும்‌ இதழ்‌ கிடைக்காவிடில்‌, எங்களிட 
மிருந்து மாற்று இதழ்‌ பெறலாம்‌. இதழ்‌ கிடைக்காதது குறித்து ஒரு 
மாதம்‌ அல்லது அதற்கு மேல்‌ வரும்‌ புகார்கள்‌ (வெளி நாட்டுச்‌ சந்தா 
தாரர்கள்‌ 2 மாதத்திற்கு மேல்‌ தெரிவிக்கும்‌ புகார்கள்‌) ஏற்றுக்‌ 
| கொள்ளப்பட மாட்டாது. தொடர்புக்கு ௫:044- 24621110. 6: 215 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
EEE ER 


‘ 


இல்லை, நல்ல வேளை வாய்ப்பு 
கிடைத்தது தப்பித்தோம்‌.” 
“அயர்லாந்தில்‌ போய்‌ நிரந்தரக்‌ 
குடியுரிமை பெற வேண்டும்‌. 
பெற்றோர்களைப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்றால்‌ அவர்களை அயர்லாந்துக்கு 
அழைக்க வேண்டுமே தவிர நான்‌ 
இந்தியாவுக்கு வர மாட்டேன்‌. சூடு, 
புழுதி, புகை... அப்பப்பா!!!” தன்‌ 
சிந்தனை மட்டும்‌ அல்ல, வாழ்க்கை 
யைப்‌ பற்றிய புரிதலே சிறிது நேரத்தில்‌ 
மாற இருப்பதை அவள்‌ அப்போது 
உணர நியாயம்‌ இல்லை. 
விமானம்‌ புறப்பட்டது. 
அம்மாவுக்கு போன்‌ பண்ணியாகி 
விட்டது. இந்தியாவை ஒரே ஒருமுறை 
ஜன்னல்‌ வழியே பார்த்துக்‌ கொண்டாள்‌ 
கல்யாணி. கூண்டிலிருந்து விடுபட்ட 
தன்னை நினைத்த 
அவள்‌, இதுதான்‌ தன்‌ கூடு என்று 
உணர வேண்டிய தருணம்‌ வந்தது. 
லண்டனில்‌ இறங்கி வேறு விமானத்தில்‌ 
ஏறினாள்‌. அயர்லாந்தின்‌ தலைநகரம்‌ 
டப்ளின்‌ தன்‌ குளிர்‌ காற்றினால்‌ 


பறவையாகத்‌ 


கல்யாணியை வரவேற்றது. 


பங்குனி-மார்ச்‌ 2017 


“மார்கரெட்‌” - தன்‌ நிறுவனத்தில்‌ 
பணிபுரியும்‌ அயர்லாந்து நாட்டுப்‌ 
பெண்‌. அவளுடன்தான்‌ தங்க 
வேண்டும்‌. அவளின்‌ முகவரியை 
மீண்டும்‌ ஒருமுறை படித்தாள்‌. 
தன்னுடைய பெட்டிகளைத்‌ 
தள்ளுவண்டியில்‌ தள்ளிக்கொண்டு 
நுழைவாயில்‌ வந்தடைந்தாள்‌. 
“கல்யாணி - சென்னை என்று 
எழுதப்பட்ட பலகையைப்‌ பிடித்துக்‌ 


கொண்டு ஓர்‌ ஆங்கிலேய கார்‌ 
ஓட்டுனர்‌ நின்று கொண்டிருந்தார்‌. 
வீடு வந்ததும்‌ அழைப்பு 


மணியைப்‌ பலமுறை அழுத்தினாள்‌. 
சிறிது நேரம்‌ கழித்து கதவு திறந்தது. 
சேலை கட்டி, பொட்டு வைத்து, 
கை கூப்பி, ஓர்‌ இந்தியப்‌ பெண்ணாக 
மார்கரெட்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 

“மன்னிக்கவும்‌, நான்‌ யோகா 
செய்து கொண்டிருந்தேன்‌. அதான்‌ 
கதவைத்‌ திறக்க நேரமாகி விட்டது.” 

பீட்சா, பர்கரில்‌ குண்டாகிவிட்ட 
தன்‌ உடம்பு, மார்கரெட்டின்‌ யோகா 
உடம்பின்‌ முன்‌ பொறாமையால்‌ 


அல்ல, வெட்கத்தினால்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
வக கப கு 


உண்மையே ஒருவரின்‌ பெருமைக்கு ஆதாரம்‌. - பழமொழி 


நெகிழ்ந்ததை உணர்ந்தாள்‌ கல்யாணி. 


சில மணி நேர உரையாடல்‌. உடைந்த தன்‌ குடும்பத்தால்‌ 
திடைக்காத தாய்மை, பாசாங்குப்‌ புன்னகையில்‌ இல்லாத தூய 
அன்பு பாரதத்தில்‌ தன்னை நிறைத்ததாகக்‌ கூறினாள்‌ மார்கரெட்‌. 
அத்துடன்‌ இந்தியாவின்‌ அக அழகில்‌ தன்‌ இதயத்தைத்‌ 
தொலைத்ததாகத்‌ தெரிவித்தாள்‌. 

கல்யாணி மார்கரெட்டின்‌ வீட்டைச்‌ சுற்றிப்‌ பார்த்தாள்‌. வீடு 
முழுவதும்‌ சாம்பிராணியின்‌ மணம்‌. சுவர்‌ முழுவதும்‌ இந்திய 
மகான்களின்‌ படங்கள்‌. இது என்ன வீடா? இல்லை கோயிலா? 

“மார்கரெட்‌! உண்மையைச்‌ சொல்லட்டுமா? நீங்கள்‌ ரொம்ப 
மாடர்னாக இருப்பீர்கள்‌ என்று நினைத்தேன்‌...” என்ற கல்யாணியை 
இடைமறித்தாள்‌ மார்கரெட்‌. 

“கொரிய, ஜப்பானிய, ஜெர்மானிய நிறுவனங்கள்‌ எல்லாம்‌ 
தங்கள்‌ மொழிகளிலேயே பெயர்‌ வைக்கின்றன. ஏன்‌ இந்தியர்கள்‌ 
மட்டும்‌ வேற்று மொழியில்‌ பெயர்‌ வைக்கிறார்கள்‌? பழமை 
என்றால்‌ கேவலமா?” 


66.95 


“கல்யாணி! பணத்தில்‌, அறிவில்‌ மேற்கு நிரம்பியிருக்கிறது. 


ஆனால்‌ இந்தியா இதயத்தால்‌ நிரம்பியிருக்கிறது. 
அறிவிலும்கூட. இந்தியாவை மேற்கத்திய கலாச்சாரம்‌ ஆக்கிரமித்‌ 


உண்மை 


தால்‌, என்‌ போன்ற ஆன்மிகத்‌ தாகம்‌ நிறைந்த மேற்கத்தியப்‌ 
பறவைகள்‌ எங்கு போவோம்‌?” 

கல்யாணி இதைப்‌ பற்றி சிந்தித்துப்‌ பார்த்ததே இல்லை. 

“இந்தியாவில்‌ மக்கள்‌ தொகை அதிகம்‌. ஆனால்‌ சொந்த நாட்டி 
லிருந்து விரட்டப்பட்ட பாரகேர்களுக்கும்‌, திபெத்தியர்களுக்கும்‌, 
அது அடைக்கலம்‌ அளித்து, அவர்களைத்‌ தங்கள்‌ சகோதரர்கள்‌ 
ஆக்கிக்‌ கொண்டது. இடம்‌ தரையில்‌ அல்ல. அது மனதில்‌ இருக்‌ 
கிறது. தாயிடம்‌ கவர்ச்சி இருக்காது. ஆனால்‌ அழகு இருக்கிறது. 
அதிலும்‌ ஏழ்மையில்‌ தாய்மை ரொம்ப அழகு.” 

கல்யாணி தன்‌ கால்‌ பதிந்திருக்கும்‌ தரை மெல்ல விலகுவதை 
உணர்ந்தாள்‌. 

மார்கரெட்‌ தொடர்ந்தாள்‌, “கல்யாணி! எனக்கு இந்தியா விசா 
காலம்‌ முடிந்ததால்‌ ட ப்ளினில்‌ தங்கியிருக்கிறேன்‌. என்‌ இந்தியாவை 
என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இது சிறிய இடைவேளை 
மட்டுமே. அடுத்த இந்தியப்‌ பயணத்திற்குத்‌ 
காத்திருக்கிறேன்‌.” 


தயாராகக்‌ 


“மார்கரெட்‌! நான்‌ உண்மையைச்‌ சொல்லட்டுமா? இந்தியா 
உங்களுக்குக்‌ குடியுரிமை வழங்க வேண்டும்‌. எங்களுக்குத்தான்‌ 
விசா வழங்க வேண்டும்‌” என்ற கல்யாணியைப்‌ பார்த்த மார்கரெட்‌ 
டின்‌ உதடுகளில்‌ பாரத மாதா அழகாகச்‌ சிரித்தாள்‌. 4* 


கடினவேலை ! 
காந்தியடிகளிடம்‌, “நீங்கள்‌ செய்த மிகக்‌ கடினமான பணி எது?” 
என்று கேட்டதற்கு அவர்‌ அளித்த பதில்‌: 
“நான்‌ என்னையே, என்னுடைய பலவீனங்களிலிருந்து விடுவித்‌ 
துக்‌ கொள்வதுதான்‌ உண்மையில்‌ கடினமான வேலை. வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ போராட வேண்டிய வேலை. ” தகவல்‌ : டி.பூபதிராவ்‌ 


பங்குனி-மார்ச்‌ 2017 


கலப்பற்ற உபநிடத மதத்தையே நான்‌ உலகம்‌ முழுவதும்‌ பிரச்சாரம்‌ செய்தேன்‌. - சுவாமி விவேகானந்தர்‌ 


= z= 

ஆத்மன்‌ அல்லது ஜீவாத்மன்‌ தன்‌ தெய்வீக 

இயல்பை வெளிப்படுத்தி, கர்மத்தளைகளிலி 

ருந்து விடுபட்டு, முக்திப்‌ பேற்றை அடைவதே 
லட்சியம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 

தத்துவார்த்த வேறுபாடுகள்‌ 

பிரம்மம்‌, ஈஸ்வரன்‌, ஜீவாத்மா இவை மூன்று 

பற்றிய கருத்துக்களே பல்வேறு தத்துவப்‌ 

டசி ணி 1. பிரிவுகள்‌ தோன்றக்‌ காரணமாயின. 


(6௫ 1) 21] டட பிர சி்‌ ௪7] | P ச்‌ ஒவ்வொரு பிரிவும்‌ வேறுபடும்‌ வகைகளை 


இனிவரும்‌ பகுதிகளில்‌ காண்போம்‌. 


௬ i முக்கியத்‌ தத்துவப்‌ 


சனாதன தர்மத்தின்‌ ப்படை வேதங்களே என்ப 
2 கவ்‌ பிரிவுகளான 1. அத்வைதம்‌, 2. விசிஷ்டாத்‌ 


தைத்‌ தெரிந்து கொண்டோம்‌. வேதங்களில்‌ காணப்படும்‌ 
பிரார்த்தனைகள்‌, அதன்‌ பலன்களைக்‌ கிரியைகள்‌ மூலம்‌ 
பெற முயலும்‌ பிராம்மணங்கள்‌ பற்றியும்‌ அறிந்தோம்‌. 


உபநிடதங்கள்‌ என்பவை வேதங்களில்‌ கடைசியாக 


வைதம்‌, 3. துவைதம்‌ ஆகியவை வேதாந்த 
தத்துவத்தின்‌ பல்வேறு கருத்துக்கோட்பாடு 
களைத்‌ தருகின்றன. 
சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌ போன்ற 
பிரிவுகளும்‌ அதன்‌ உட்பிரிவுகளும்‌ உருவமுள்ள 
கடவுளை பிரம்மத்தின்‌ வடிவமாகக்‌ கொண்டு 
தங்களின்‌ தத்துவத்தை நிலைநிறுத்துகின்றன. 
அந்த இறைவன்‌ மீது கொள்ளும்‌ அன்பும்‌, 
சரணாகதியும்‌ தங்களை நிறைநிலைக்கு அழைத்‌ 
துச்‌ செல்லும்‌ என்பதையும்‌ நிரூபிக்கின்றன. 
19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஆங்கிலேயர்‌ ஆதிக்கத்தைத்‌ தொடர்ந்து இந்து 
மதக்‌ கருத்துகளை ஒருமைப்படுத்திப்‌ புதிய 
கட்டமைப்பை ஏற்படுத்தி, மறைக்கப்பட்ட அதன்‌ 
கருத்துகளை வெளிக்கொண்டுவந்து மாறுபட்ட 
ஏற்றத்தாழ்வுகளைச்சமப்படுத்த முயற்சி தொடங்கி 


வைக்கப்பட்டது. 


எழுந்த சாத்திரக்‌ கோவையாகும்‌. இவை வேதங்களின்‌ 
முடிவுகள்‌ எனவும்‌, வேதங்களின்‌ அறம்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகின்றன. 

வேதங்களில்‌ ஆங்காங்கே காணப்படும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று முரண்பட்டதுபோல்‌ தோன்றும்‌ கருத்துகளால்‌ 
அவற்றைப்‌ போதித்த ஆச்சாரியர்களின்‌ வேறுபட்ட 
கருத்துகள்‌ அடங்கிய பிரிவுகளும்‌ தோன்றலாயின. 

உபநிடதங்களின்‌ திரட்சியாக 

வும்‌, மாறுபட்ட பல கருத்துகளை ஒன்றிணைப்பதற்‌ 
காகவும்‌, இன்னுமொரு சாத்திரக்‌ கோர்வையைப்‌ 
பலர்‌ உருவாக்க முயன்றனர்‌. அவர்கள்‌ அனைவரின்‌ 
முயற்சியையும்‌ பாதராயணர்‌ என்னும்‌ தவமுனிவர்‌ 
வேதாந்த சூத்திரங்கள்‌ என்ற பெயரில்‌ ஒன்றிணைத்‌ 
தார்‌. இவையே “பிரம்ம சூத்திரங்கள்‌” ஆகும்‌. த்‌ த ்‌ த ண 
க சரக்‌ “இந்து மதம்‌ எல்லா மதங்களையும்‌, ஏற்றுக்‌ 

இந்த வேதாந்த சூத்திரம்‌ பல கேள்விகளுக்கு கொள்வதோடு சகிப்புத்தன்மையோடும்‌ செயற்படு 
விளக்கம்‌ கூறுவதற்காக அமைக்கப்பட்டாலும்‌, 
அதனுடைய மிகவும்‌ குறுயெ வடிவம்‌ பிற்காலத்‌ 
தவரால்‌ புரிந்து கொள்ள முடியாமல்‌ போகவே 
ஒவ்வொருவரும்‌ தங்களுக்குள்‌ பல மாறுபட்ட 
கருத்துகளையுடைய பிரிவுகளாகப்‌ பிரிந்தனர்‌. 


தின்றது” என்பதை உலகிற்குப்‌ பறைசாற்றியவர்கள்‌ 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரும்‌, சுவாமி விவேகானந்த 
ரும்‌ ஆவர்‌. இவர்களைத்‌ தொடர்ந்து பலரும்‌ இவர்‌ 
களின்‌ அடியொற்றி மேலை நாட்டு மக்களிடையே 
வேதாந்தக்‌ கருத்துகளைப்‌ புகட்டினர்‌. 
இந்த உலகம்‌ படைக்கப்பட்டது வடட ன்‌ ்‌ ர்க ்‌ ்‌ 
தாந்தமும்‌ அதன்‌ உட்கருத்துக்களும்‌ உலகம்‌ 
ஒரே பொருளின்‌ வெளிப்பாடு, கர்மவினைகளினால்‌ 
ஏற்படும்‌ பிறவிச்‌ சுழற்சி, மறுபிறவிக்‌ கொள்கைகள்‌, 
இறைஅவதாரம்போன்றவற்றைஏற்றுக்கொள்கின்றன. 


என்பதை வேதாந்தம்‌ ஏற்றுக்கொள்வதில்லை. 
மாறாக, நுட்பமாகி பின்‌ விரிவடைகின்றது. 
படைப்பு, அழிவு என்று சொல்லப்படுவதெல்‌ 
லாம்‌ ஒரு சுழற்சியின்‌ தோற்றமும்‌, முடிவும்‌ 


என்றே கொள்ள வேண்டும்‌, குருவின்‌ உபதேசத்தின்‌ மூலம்‌ சடனானவன்‌ தனது 


உபாதிகளைக்‌ கடந்து கர்ம, பக்தி, ஞான, ராஜயோக 
மார்க்கங்களின்‌ மூலமாக தானே பரம்பொருள்‌ 
என்பதை உணர்வதே வேதாந்தம்‌ காட்டும்‌ இறை 
பாதை. 4* 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
த்‌ 


எதிர்காலத்தைப்‌ பற்றி திட்டமிடாதவன்‌ நிகழ்காலத்திலேயே அல்லல்படுவான்‌. - ஒரு பெரியவர்‌ 


இறைவனை (ஈஸ்வரன்‌) வேதாந்தப்‌ 
பிரிவுகள்‌ உருவமற்றவராகவும்‌, உருவமுள்ள 
வராகவும்‌ ஏற்றுக்கொள்கிறது. 


“ஆபத்துக்கு உதவாப்‌ பிள்ளை, அரும்‌ 
பசிக்கு உதவா அன்னம்‌ 


தாகத்தைத்‌ தீராத்‌ தண்ணீர்‌, தரித்திர 


ட்‌ 


அறியாப்‌ பெண்டிர்‌ 

கோபத்தை அடக்கா வேந்தன்‌, 
குருமொழி கொள்ளாச்‌ சீடன்‌ 

பாவத்தைட்‌ போக்கா தீர்த்தம்‌ 
பயனில்லை ஏழும்‌ தானே 

இந்தப்‌ ழைய தமிழ்ப்‌ பாடல்‌ 
ஏழு விஷயங்கள்‌ பயனில்லை என்று 


பட்டியலிடுகிறது. பயனுள்ள பல ஏழு 

விஷயங்களைப்‌ பார்ப்போமா? 
ஸம்ஸ்க்ருதத்தில்‌ “ஸப்த” 

ஏழு. இந்த ஏழு அம்மொழியில்‌ ஏற்றம்‌ 


பெற்றுள்ளதைக்‌ காணலாம்‌. 


1. ஸப்த ரிஷிகள்‌, 2. ஸப்த கன்னிகை 


கள்‌, 3. ஸப்த த்வீபங்கள்‌ (கண்டங்கள்‌), 4. 


ஸப்த பர்வதங்கள்‌, 5. ஸப்த லோகங்கள்‌, 6. 


ஸப்த சமுத்திரங்கள்‌, 7. ஸப்த ஸ்வரங்கள்‌ 
மற்றும்‌ முக்தி தரும்‌ ஏழு நகரங்கள்‌ என்று 
பட்டியலிட்டுக்‌ கொண்டே போகலாம்‌. 

ஸ்ரீபாகவத புராணத்தை “ஏழு' 
நாட்களில்‌ (ஸப்தாஹம்‌) பாராயணம்‌ 


செய்வது ஒரு வழக்கம்‌. 
ஸ்ரீமத்‌ ராமாயணம்‌ “ஏழு' காண்டங்‌ 

களைக்‌ கொண்டது. ஏழு மரங்களை ஒரே 

அம்பினால்‌ வீழ்த்தினார்‌ ராமன்‌. 
சம்ஸ்க்ருதமும்‌, தமிழும்‌ நமது பாரத 


தேசத்தின்‌ தொன்மையான தெய்வீக மொழிகள்‌. இந்த 
'ஏழு' என்ற எண்ணுக்குத்‌ தமிழிலும்‌ முக்கியத்துவம்‌ 


உண்டா...? 
உண்டு! தமிழ்‌ 
நினைவுக்கு வருவது திருக்குறள்‌. 


1. ஏழு பிறப்பும்‌ தீயவை தீண்டா (குறள்‌ 62) 


2. எழுமையும்‌ ஏழ்‌ பிறப்பும்‌ உள்ளுவர்‌ (107) 


3. எழுபது கோடி உறும்‌ (639) 
4. எழுநாளேம்‌ மேனி பசந்து (1278) 
5. எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து (126) 


என்றால்‌ . 


என்றாலே நமக்கு முதலில்‌ 


இ 


தெய்விகக்‌ கவிதாயினி ஸ்ரீ ஆண்டாளும்‌, 'எற்றைக்‌ 
கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌' என்று திருப்பாவையிலும்‌, 


ம்மைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌' என்று நாச்சியார்‌ 


திருமொழியிலும்‌ அருளிச்‌ செய்துள்ளார்‌. இதுபோல 
ஆழ்வார்கள்‌, நாயன்மார்கள்‌, சித்த புருஷர்களின்‌ 


பா 


டல்கள்‌ பலவற்றை மேற்கோள்‌ காட்டலாம்‌! 


வைணவர்களின்‌ கோயிலான ஸ்ரீரங்கம்‌ என்னும்‌ 


௧. ஒப்பிலிஅப்பன்‌ 
திருவரங்கம்‌ 'ஏழு' பிராகாரங்களைக்‌ 
கொண்டது. 


யம்‌ 


.மாடமாளிகைகுழ்திருவீதி,2. மன்னு 
சேர்‌ திருவிக்கிரமன்‌ வீதி, 3. ஆடல்மாறன்‌ 
அகளங்கன்வீதி,4. பூலிநாடர்‌ அமர்ந்துறை 
யும்‌ வீதி, 5. கூடல்‌ வாழ்‌ குலசேகரன்‌ வீதி, 
6. குலவுராச மகேந்திரம்‌ வீதி, 7. தேடரிய 
தர்மவர்மாவின்‌ வீதி 


இப்படி ஏழு மதில்களைக்‌ கொண்ட 
வன்‌ திருவரங்கன்‌. இதில்‌ இன்னுமோர்‌ 
அதிசயம்‌ என்னவென்றால்‌, இந்த ஏழு 
மதில்களைக்‌ கொண்ட அரங்கனைச்‌ 
சேவிக்க, 'ஏழு ஊர்‌ 
ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை 300 மாட்டு 
வண்டிகளில்‌ சுமார்‌ 1000-க்கும்‌ மேற்‌ 


பங்காளிகள்‌' 


பட்டோர்‌ வருகிறார்கள்‌. 

ஸ்ரீரங்கத்தை அடுத்து ஆழ்வார்கள்‌ 
மங்களாசாசனம்‌ செய்த திருப்பதி 
சுவாமியும்‌ ஏழுமலைகளைக்‌ 


॥லையப்‌ 


கொண்டவராக “ஏழுமலையான்‌' என்று 
போற்றப்படுபவர்‌. 


இந்த “ஏழு சிவபெருமானுக்கும்‌ 
முக்கியமானதாக உள்ளதா? “ஆம்‌”! 


ஸப்த ஸ்தானம்‌' உற்சவம்‌ திருவை 
யாற்றின்‌ மகத்தான உற்சவம்‌. அறம்‌ 
வளர்த்த நாயகி உடனுறை ஸ்ரீஜயாறப்பர்‌ 
மற்றும்‌ நந்தி எம்பெருமானுடன்‌ 'ஏழு' 
ஊர்களுக்கு எழுந்தருளும்‌ வைபவமே 
இந்த உற்சவத்தின்‌ சிறப்பு! 


அவர்‌ எழுந்தருளும்‌ ஏழு ஊர்கள்‌ 1. திருப்‌। ழனம்‌ 2. 
திருச்சோற்றுத்‌ துறை 3. திருவேதிக்குடி 4. திருக்கண்டியூர்‌ 
5. திருப்பூந்துருத்தி 6. திருநெய்த்தானம்‌ 7. திருமழபாடி. 


ஏழாவது 


திருமணம்‌ 


ஊரில்தான்‌ 


நந்தியெம்பெருமானுக்குத்‌ 


மிகவும்‌ பழமையான 


நை ட! றும்‌. 


திருவிழா இது! 
இந்த உற்சவம்‌ சித்ரா பெளர்ணமிக்கு அடுத்து வரும்‌ 
விசாகத்தில்‌ நடைபெறும்‌. 


இதே போன்று தெற்கில்‌ அம்மனுக்கு 'ஏழு' ரதங்கள்‌ 
செய்யப்பட்டு, அவைகளில்‌ அன்னம்‌ எழுந்தருளி, 


பின்னர்‌ தங்கள்‌ ஊருக்குப்‌ புறட்‌ 
ரத உற்சவமும்‌ செய்யப்படுகிறது. 


ட்டுச்‌ செல்லும்‌. “ஏழு 


ஆரம்பத்தில்‌ வந்த தமிழ்ப்பாட்டில்‌ ஏழு 


விஷயங்‌ 


கள்‌ பயனில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. 


இதே ஏழு சமஸ்க்ருதத்திலும்‌, தமிழிலும்‌ முக்கிய 


அங்கம்‌ 
உற்சவங் 


வகிப்பதோடு, சைவ வைணவ கோயில்கள்‌, 
களிலும்‌ இது தனிச்சிறப்பு 
என்பது பயனுள்ள விஷயம்தானே! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ C1) 
0 Or 


பெற்றுள்ளது 


பங்குனி-மார்ச்‌ 2017 


நான்‌ எனது பண்பு நலனில்‌ அக்கறை எடுத்துக்கொண்டால்‌ எனது புகழ்‌ தானாகவே பரவும்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


பிரதிநிதி வில்‌ 
(Regd.) 


நெ.16/54, கிழக்குமாட வீதி, திருவான்மியூர்‌, சென்னை -41. 
ஆபீஸ்‌ போன்‌; 044 - 24451270, செல்‌ : 94449 80270, 81229 96045 


E mailjayalakshml.yatra@ gmail.com, www jayalakshmlyatraservice. com 


7 | 23.6.2017 | நஞ்சன்கூடு, குக்கி கப்ரமணியா, தா ர்வ ஆளை முட்டா ல 

ந: | :57:2017.: | 27 கர்‌ கட்‌ அல்லை pe pg oy Ca பலனை 

ஓக | அ தம: அணை த மத்தி ரை -அஸஹைபாத்‌, ௪ பம்‌, அரே 
சீதமமரி, க்‌ a , கய - யாத்‌ உபர்‌ ஜு க்கு சூ.13,5007 


மேவும்‌ விவராரகூகுக்ளு நீர்க்க 16 மளா “வயகசைகதம்‌” பக்ரா சர்விஸ்‌ வோன்‌. 99628 22782 


14 நாள்‌ களுகளு ௬, 15,800 
28.2.1 


௬ நாள்‌: ரூ. 6,800 | 

அ 2.4.17, 28.417, 
்‌. ன 28.5.17 ஆக்றா - சிம்லா - குலுமணாலி 

ஷீரடி, பண்டரிபுரம்‌, | 3 | அமிர்தசரஸ்‌ - குருஷேத்தீரா - டெல்லி 
சனி சிங்கனாப்பூர்‌, மந்திராலயம்‌ த 22.9:17 [நாள்‌ களுதளு ரூ, 12,800 

குஸ்நேஸ்வர்‌ ஜோதிர்லிங்கம்‌, | (924*059) கொச்சி - எர்ணாகுளம்‌ |  1௮-.௮ 

்‌ ri DI 3 நாள்‌ கேரளா - ரூ, 6, டப ்‌ ்‌ "TE 

, மினி தாஜ்மஹால்‌, எல்லோரா | 1௦.5.௪, ௧௯. 5-1௭ /. கஸ்கற்நா, பார்திலிங்‌, கார்டா 
8 நாள்‌ (கோள - மும்பை கன்று (நாள்‌ கார்‌ ரூ. 15,800 
ap: 5,900 29,4,17 ம்‌ 19,5.17 


ர்‌ ர ர்‌ ர்‌ XN ணை ம்‌ 
புவனேஸ்வர்‌, பூரி, அவரா, காசி, கயா, அயாத்தி, 
16 நாள்‌ பத்தீரிநாத்‌, கேதார்நாத்‌| '2௭எஸ்ல, மூ சண அ க ர்க இதத ண்ட்‌ 
ரூ. 16.800 - 1.6.17 த்‌ அன்த, எவ 1 21.3.17 — 3.2.17 
- » ஆ ராவண, கரா, டல்‌ க்ஷி ட] 
கங்கோத்ரி, யமுனோத்ரி, அழ்க்ன்ம்‌ ப்‌ த்‌ ன்‌ 9.900 மஹாராஷடரா, குஜராத்‌, 
(ஊரிதுவார்‌, நிஷலிகேகஷஷம்‌ ஆ ௭௩ மம | உஜ்ஜயனி, ஆந்திரா 


விமானம்‌, ரயில்‌, பஸ்‌ கட்டணம்‌, தங்கும்‌ வசதி, உணவு, 10 நபருக்கு ஒருவர்‌ கனைசமாக வரலாம்‌. 

௩ DEAE ACA TFIID இர நார ஜு ஜாத ச Fn 
SRINIVASA TOUR OPERATORS 
No. 70/54, Swamybathan Street, Ramalingapuram, (Ayanavaram) Chennai - 12. 

8.0. : No. 10, 1st Cross Street, Kalyan Nagar, West Tambaram, Chennai - 45. 

Cell : 97100 25326, 98413 93686, 2645 2644 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 0 பங்குனி-மார்ச்‌ 2017 
அ ப டவ ட ட ப த 


சுவாமி பரமசுகானந்தர்‌ 

மகாபாரதம்‌, வனபர்வத்தில்‌ மார்க்கண்டேயர்‌ வர்ணிக்கும்‌ “எந்தக்‌ காலத்திலும்‌ தர்மத்தை மீறாத 
ஒரு காட்சி... உம்மைப்‌ போன்ற சாதுக்களின்‌ சரணத்தை 
“சாவித்திரி! இரும்பிப்‌ போ. உன்‌ கணவன்‌ சத்தியவானின்‌ அடைந்த, சக்தியற்ற என்னிடம்‌ கருணை 


255 


விதி முடிந்துவிட்டது. அவன்‌ இறந்துவிடுவான்‌ என்று காட்ட வேண்டும்‌” என்றாள்‌. 


நாரதரிஷி மூலம்‌ தெரிந்தும்‌ நீ அவனைத்‌ திருமணம்‌ செய்து “என்ன ஆச்சரியம்‌! நான்‌ ஒரு சான்றோன்‌” 
கொண்டாய்‌. அவனை என்‌ கையிலிருந்து மீட்க உன்னால்‌ என்று இதுவரை ஒருவர்கூட புரிந்து 
முடியாது. உன்‌ இந்தப்‌ பரிதாப நிலைக்கு நான்‌ காரணமல்ல. கொள்ளாமல்‌, துன்பம்‌ 
திரும்பிப்‌ போ என்றார்‌ எமதர்மராஜன்‌. வந்தபோதெல்லாம்‌ வாய்க்கு வந்தபடி 


கையில்‌ தன்‌ கணவனின்‌ உயிரைப்‌ பிடித்தபடி சென்ற திட்டித்‌ தீர்க்கும்‌, அறியாமை நிறைந்த 
எமதர்மனைப்‌ பின்தொடர்ந்த சாவித்திரி, “உடலை விட்டுப்‌ மனித சமுதாயத்தில்‌ இந்த சாவித்திரி 
பிரிந்த உயிரோ, அந்த உயிரை வாங்கும்‌ நீரோ யார்‌ கண்களுக்கும்‌ ஒரு விதிவிலக்கு” என்று எமனுக்கு 
புலப்படாதவர்‌ என்ற நியதி இருக்கும்போது எனக்கு மட்டும்‌ ஆச்சரியம்‌ உண்டானது. 
எப்படித்‌ தெரிகிறீர்கள்‌? அதனால்தான்‌ உம்மைப்‌ பின்‌ “மகளே, நீ கால தத்துவத்தின்‌ 
தொடர்கின்றேன்‌. பெருமையை உணர்ந்தவள்‌. 

“உயிரை வாங்குவது உமது தர்மமானால்‌ என்‌ கண்களுக்கு என்‌ மூன்றாம்‌ வரம்‌ தருகிறேன்‌. உன்‌ 
கணவனின்‌ உயிரைத்‌ தவிர வேறு 
ஏதாவது வரம்‌ கேள்‌” என்றார்‌ 
எமன்‌. 


கணவர்‌ தெரியும்வரை கணவனின்‌ பின்னால்‌ செல்வது என்‌ தர்மம்‌. 

“தர்மத்தை அனுசரிப்பதனால்‌ மட்டுமே எல்லா நன்மைகளும்‌ 
உண்டாகும்‌ என்று நமது சாஸ்திரங்கள்‌ சொல்கின்றன. நான்‌ என்‌ 
தர்மத்தைச்‌ செய்வதை உம்மைப்‌ போன்ற சான்றோர்கள்‌ தடுக்க 
முடியாது” என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட எமதர்மராஜர்‌, “தர்மத்தின்‌ பெருமையை உணர்ந்த 
உன்னைக்‌ கண்டு மகிழ்கின்றேன்‌. உன்‌ கணவனின்‌ உயிரைத்‌ தவிர வேறு 
ஏதாவது வரம்‌ கேள்‌” என்றார்‌. 


விதியை மாற்றிய நம்பிக்கை 


“இழந்த பார்வையை என்‌ மாமனார்‌ திரும்பப்‌ பெற வேண்டும்‌”. 

“அப்படியே ஆகட்டும்‌. இப்போதாவது திரும்பிப்‌ போ”. 

“தர்மத்தைப்‌ பின்பற்றுகின்ற சான்றோர்களின்‌ நட்பு ஒரு நிமிடத்திற்கு 
உண்டானாலும்‌ அது மிகுந்த மேன்மையளிக்கும்‌ என்று நமது சாஸ்தி 
ரங்கள்‌ சொல்கின்றன. எனவேதான்‌ உங்களைப்‌ பின்‌ தொடர்கிறேன்‌”. 


““சத்சங்கத்தின்‌ பெருமையைக்‌ கூறிய உனக்கு மற்றொரு வரம்‌ 


தருகிறேன்‌. உன்‌ கணவனின்‌ உயிரைக்‌ தவிர வேறு ஏதாவது 
கேள்‌”. “என்‌ தந்தைக்கு நூறு குழந்தைகள்‌ 
“ராஜ்யத்தை இழந்து காட்டில்‌ வசிக்கும்‌ என்னுடைய பிறந்து என்‌ தந்தையின்‌ குலம்‌ தழைக்க 
மாமனாருக்கு மீண்டும்‌ ராஜ்யம்‌ கிடைக்க வேண்டும்‌”. வேண்டும்‌”. 
“உன்‌ விருப்பப்படியே வரம்‌ தந்தேன்‌. இப்போதாவது “உன்‌ விருப்பப்படியே வரம்‌ தந்தேன்‌. 
இரும்பிப்‌ போ”. இப்போதாவது திரும்பிப்‌ போ”. 

“எல்லா உயிர்களுக்கும்‌ நண்பர்களாக 
இருப்பதனாலேயே சான்றோர்களிடம்‌ அன்பு 
ஏற்படுகிறது. எனவேதான்‌ தன்னம்பிக்கை இழந்த 

மனிதன்கூட சான்றோர்களின்‌ வாக்கில்‌ நம்பிக்கை 
வைத்து உயர்நிலை அடைகின்றான்‌ என்று 
சாஸ்திரம்‌ சொல்கிறது”? என்றாள்‌ சாவித்திரி. 


“மனதினால்கூட யாருக்கும்‌ துரோகம்‌ நினையா 
மல்‌, விருப்பு வெறுப்பு இல்லாமல்‌ சமதிருஷ்டியுடன்‌ 
வாழும்‌ சான்றோர்களில்‌ உயர்ந்தவர்‌ நீர்‌ என்று நான்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 

“இவ்வுலகில்‌ பிறந்தவர்‌ எல்லாம்‌ பராரை 
இறந்தே ஆக வேண்டும்‌ என்ற கால 
தத்துவத்தின்‌ பிரதிபிம்பம்‌ நீர்‌. உம்மைத்‌ . 
தரிசிக்கும்‌ பேறு இன்று எனக்குக்‌ 
கிடைத்தது. 


“சான்றோர்களிடம்‌ ஆழ்ந்த நம்பிக்கை 
வைத்துள்ள உன்னைக்‌ கண்டு எனக்கு மிக்க 
மகிழ்ச்சி. மீண்டும்‌ ஒரு வரம்‌ தருகிறேன்‌, கேள்‌”. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ C3 பங்குனி-மார்ச்‌ 2017 தொடர்ச்சி 27-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க... 
க த 


அண்மையில்‌ உலகின்‌ கவனத்தை ஈர்த்தவை 


இரண்டு போராட்டங்கள்‌. 

ஜனவரி 17-இல்‌ சென்னையில்‌ தொடங்கிய 
மாணவர்‌ எழுச்சி ஒன்று. 

ஜனவரி 21-ஆம்‌ தேதி அமெரிக்க அதிபர்‌ 
டிரம்பை எதிர்த்து அங்குள்ள பெண்கள்‌ தார்மீகக்‌ 
கோபத்துடன்‌ திரண்டெழுந்தது மற்றொன்று. 

இளைஞர்கள்‌ மற்றும்‌ பெண்களின்‌ எழுச்சி 
களால்‌ நல்லவர்களுக்கு எதிர்காலத்தின்‌ மீது புது 
நம்பிக்கை பிறந்துள்ளது. 

அதெப்படி தம்பிகளா, தங்கைகளா! பல லட்சம்‌ 
பேர்‌ மெரினாவில்‌ திரண்டீர்கள்‌; கடல்‌ சுனாமிக்கு 
எதிராக, நன்மை செய்யும்‌ மனித சுனாமியாக! 

“ஜல்லிக்கட்டு சபரிமலைக்கு...” என ஒரு பத்த 
ரின்‌ வீட்டுச்‌ சிறுமி பாடவே ஆரம்பித்துவிட்டாள்‌! 


போதும்‌ அரசு இயந்திரத்தின்‌ சோம்பேறித்‌ 
தனம்‌, கல்விக்காகக்‌ காசு பிடுங்கும்‌ 
தொழில்‌ வளர்ச்சியின்மை, 
டாஸ்மாக்கினால்‌ வந்த அவல நிலை, 
பக்கத்திலேயே ஏடிஎம்‌ 
எந்திரங்களை வைத்திருக்கும்‌ ராஜதந்திரம்‌ 
போன்றவை இளைஞர்களைத்‌ திரள 
வைத்திருக்கிறது. 

“படித்தால்தான்‌ வேலை, கை நிறையச்‌ 


கேவலம்‌, 


மதுக்கடைப்‌ 


சம்பளம்‌ எனக்‌ கற்றுத்‌ தரும்‌ பள்ளிகள்‌, 
நிலத்தில்‌ விவசாயி விதைத்தால்தான்‌ சோறு” என்று 
கற்றுத்‌ தர மறந்ததைக்‌ கண்டித்த மாபெரும்‌ அறப்‌ 
போராட்டம்‌ இது. 

செய்யாததையும்‌ செய்ய முடியாததையும்‌ செய்‌ 
தேன்‌ என்று கொக்கரிக்கும்‌ பல அரசியல்வாதிகள்‌- 

இல்லாத அழகையும்‌, பலத்தையும்‌ இருப்பதாக- 
கவர்ச்சியாகக்‌ காட்டும்‌ வேடதாரிகள்‌, ரவுடிகளை 
ஹீரோக்களாக்கி மக்களின்‌ மனங்களின்‌ அல்பங்‌ 
களை அம்பலப்படுத்துவதே கலைச்‌ சேவை என்று 
காட்டும்‌ சில திரைப்படத்‌ துறையினர்‌ - 

ஒரு நிகழ்வு மக்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை 
பயக்கும்‌ என்பதைப்‌ பார்க்கத்‌ தவறும்‌ மீடியாக்கள்‌, 
டிஆர்பி ரேட்டிங்‌ மூலம்‌ எத்தனை கோடி கிடைக்‌ 
கும்‌ என எண்ணி, பரபரப்பையும்‌ பீதியையும்‌ 
பரப்பும்‌ மீடியாக்கள்‌ - 


ஜல்லிக்கட்டை அடக்கிய 


சென்னையில்‌ இவ்வளவு கூட்டம்‌ இதற்கு முன்‌ 
எதற்கும்‌ வந்ததில்லை. ஒழுங்குபடுத்த போலீஸே 
இல்லாத வீர இளைஞர்கள்‌ நடத்திய எழுச்சி அது. 

இந்த இளைஞர்‌ எழுச்சி - ஆள்பவர்களுக்கும்‌, 
ஆள்வதற்கு ஆசைப்படுபவர்களுக்கும்‌ அச்சத்தைத்‌ 
தந்துள்ளது. நீதிக்காகப்‌ போராட வேண்டும்‌ என்று 
மாணவர்களுக்குத்‌ தைரியத்தைத்‌ தந்துள்ளது. 

இந்த எழுச்சி இடீரென்று வந்துவிடவில்லை. 
அரசுகளின்‌ ஊழல்கள்‌, இயற்கைச்‌ சற்றங்களின்‌ 


a ப 


தர்மர்‌ : ஊழ்வினை, முயற்சி இவற்றில்‌ எது 
பெரியது 2 
பீஷ்மர்‌ : முயற்சியைப்‌ பூமி என்றும்‌, ஊழ்‌ 


வினையை விதை என்றும்‌ சொல்லலாம்‌. நிலமும்‌ 
விதையும்‌ சேர்ந்தால்‌ பயிர்‌ உண்டாவதைப்‌ போல 
முயற்சியும்‌ ஊழ்வினையும்‌ சேர்ந்தால்தான்‌ பலன்‌ 
கிடைக்கிறது. என்றும்‌ விடாமுயற்சியுள்ள மனிதன்‌ 


சொர்க்கத்தையும்‌ அடைவான்‌. - நெ. இராமன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ( 


இந்த மூன்று வகையினராலும்‌ நம்‌ இளைஞர்கள்‌ 
மிகவும்‌ பாதிக்கப்பட்டுள்ளார்கள்‌. இன்று இவர்‌ 
களைப்‌ புறந்தள்ளியதால்‌ இம்மூன்று துறையினரின்‌ 
“ஈகோ விற்கு நெத்தியடி விழுந்தது. 

இத்தனை காலம்‌ ஏமாந்தது போதும்‌; இனி 
யாரையும்‌ நம்ப வேண்டாம்‌. பொறுத்ததுபோதும்‌ 
பொங்கி எழு என்று மாணவச்‌ சமுதாயம்‌ விழித்துக்‌ 
கொண்டது. 

மேலும்‌, நம்‌ நாட்டுப்‌ பாரம்பரியங்கள்‌ பறி 
போவது, பெப்சி, கோகோகோலா மூலமாக நம்‌ 
நாட்டுச்‌ செல்வங்கள்‌ நம்‌ கண்‌ முன்னே கொள்ளை 
போவது போன்ற பல பிரச்னைகள்‌ இளைஞர்களை 
யோசிக்க வைத்துள்ளன. 

தங்களுக்கு நியாயமாகச்‌ சேர வேண்டிய உரிமை 
களைக்கூட விலை கொடுத்தே வாங்க வேண்டி 
யதை இந்த இளைஞர்கள்‌ கண்டு பல காலமாக 
மனதில்‌ புழுங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

அந்நியக்‌ கலாச்சாரத்திற்கு அடிமையானது 
முதல்‌, அந்நியப்‌ பொருட்களுக்கு அடிமையானது 


] பங்குனி-மார்ச்‌ 2017 
பணி oe. னை 


சிறந்த, உன்னதமான சிந்தனைகளை உடைய மனம்‌ ஒருபோதும்‌ அழியாது. - ஓர்‌ அறிஞர்‌ 


வரை எல்லாமே அதிகாரிகளும்‌ பணமுதலைகளும்‌ 
செய்யும்‌ அட்டுழியங்கள்‌ என்பதை இளைஞர்கள்‌ 
கண்டு கொண்டார்கள்‌. 
ஒரு நல்ல உரிமைக்காகப்‌ போராடுவதற்காக 
நூறு பேரைச்‌ சேர்க்க ஆயிரம்‌ முயற்சி எடுக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இந்த அறவழிப்‌ போராட்டத்‌ 
திற்கு வாலிபர்களும்‌ யுவதிகளும்‌ சமூக வலைதளங்‌ 
கள்‌ மூலம்‌ லட்சக்கணக்கில்‌ கூடினர்‌. மொத்தம்‌ 
ஆறு தினங்களில்‌ முதல்‌ மூன்று தினங்கள்‌ உரிமைக்‌ 
கான அறவழிப்‌ போராட்டம்‌ நடந்தது. 
மாணவர்களே பொதுமக்களுக்கு உதவியாக 
டிராபிக்கைச்‌ சரி செய்தனர்‌; குப்பைகளை அப்புறப்‌ 
படுத்தினர்‌; நான்கு லட்சம்‌ பேர்‌ வந்திருந்தும்‌ கடற்‌ 
கரையைக்‌ கழிப்பறையாக்காத பொறுப்பு; 
பெண்கள்‌ ஆண்களை நம்பிய பாங்கு; ஆண்கள்‌ 
பெண்களுக்குத்‌ தந்த மரியாதை - இவையெல்லாம்‌ 
மொத்த இந்தியாவிற்கே சென்னை கற்றுத்‌ தந்தவை. 
பெங்களூருவில்‌ ஒரு கலவரத்தின்போது பஸ்‌ 
கொளுத்தப்பட்டது. டில்லியில்‌ பெண்களுக்குப்‌ 
பாதுகாப்பில்லை. ஆனால்‌ உலகிற்கே சென்னை 
இளைஞர்கள்‌ பெருமை தேடித்‌ தந்துள்ளார்கள்‌. 
“உங்கள்‌ நகைகளையும்‌ செல்போன்களையும்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்ளுங்கள்‌' என்று எந்த ஒரு 
போலீஸ்‌ அறிவிப்பும்‌ இல்லை. 


ஓர்‌ இஸ்லாமியப்‌ படை வந்தது; போராடினார்‌ 


வாரா இளைஞர்கள்‌ 


கள்‌ தொழும்‌ வேளை வந்தது. மண்டியிட்டுத்‌ 
தொழுதார்கள்‌. அவர்களுக்கு அரணாக நின்று 
அமைதி கொண்டு வந்தது இந்து இளைஞர்கள்‌! 

மூன்றாம்‌ நாள்‌ அதிகாலையில்‌ ஒரு பைக்கில்‌ 
அநாகரிகமான உடையுடன்‌ ஒருத்தி வந்தாள்‌. “நம்‌ 
கவனத்தைத்‌ திசைதிருப்பும்‌ 
அந்தச்‌ சகோதரியை அப்புறப்படுத்துங்கள்‌' என்று 
ஒரு போராளி மைக்கில்‌ அறிவித்தது சிறப்பு. 


போராட்டத்தின்‌ 


அதைவிடச்‌ சிறப்பு, ஒரு துணியுடன்‌ வந்து 
அவளது மானத்தைக்‌ காத்தது ஓர்‌ இளைஞர்தான்‌. 

ஆனால்‌ துரதிர்ஷ்டவசமாக, நான்காம்‌ நாள்‌ 
போராட்டத்தின்‌ நிறம்‌ மாறியது, இல்லை மாற்றி 
விட்டன சில கும்பல்கள்‌. நம்‌ தேசத்திற்கு எதிராக 
உள்ள சில பணக்காரக்‌ கும்பல்கள்‌ வந்தன; வந்தது 
போராட்டத்திற்கு முடிவு. PETA போன்ற நிறுவனங்‌ 
களைக்‌ கண்டித்துக்‌ கொண்டிருந்தவர்களை, 
ஆட்சியாளர்களின்‌ மீதான வெறுப்புப்‌ 
போராட்டமாக மாற்றிவிட்டார்கள்‌. 

மாட்டிறைச்சியை ருசித்துத்‌ தின்பவர்கள்கூட 
ஜல்லிக்கட்டு மாட்டைக்‌ காக்க வேண்டுமென்று 
கோஷமிட்டது கொடுமை. 

ஆறாம்‌ நாள்‌ தேச விரோத சக்திகள்‌ வெறித்‌ 
தனமான ஆட்டம்‌ போடவே நல்ல இளைஞர்கள்‌ 
கலைந்தனர்‌. உண்மையில்‌ இந்த ஒன்றைத்‌ தவிர, 
இந்த எழுச்சி பாராட்டத்தக்கது. 

பல காலம்‌ நம்‌ இளைஞர்கள்‌ 
மத்தியில்‌ பலவற்றிற்கும்‌ பயமும்‌ 
தயக்கமும்‌ இருந்தது. இந்த 
ஜல்லிக்கட்டுக்காளை கோழை 
யையும்‌ வீரனாக்கிவிட்டது. 


nn ல 
eg 
AN 

ட்ப 32௫14 i க 
a 1222 


வருமான வரிச்‌ சட்டம்‌ பிரிவு 35 ஏசி-யின்படி 
நன்பிகாடைகளுக்கு 100% வரிவிலக்கு 


இந்திய அரசு வருமான வரிச்சட்டம்‌ - 1961, 35 ஏசி.யின்படி ராஞ்சி, ராமகிருஷ்ண மடத்தின்‌ டி.பி.சானடோரியத்திற்கு பொது 
மருத்துவமனை, முதியோர்‌ இல்லம்‌, மேம்பாட்டுத்‌ திட்டங்கள்‌, உள்கட்டுமானப்‌ பணிகள்‌ மற்றும்‌ நிறுவுதல்‌ பணிகளுக்காக அளிக்கப்படும்‌ 
ரூ.96 கோடி ரூபாய்‌ வரையிலான நன்கொடைகளுக்கு 100% வரிவிலக்கு அளித்துள்ளது. இந்தச்‌ சலுகை 2017 மார்ச்‌ வரை மட்டுமே. 
ஜார்க்கண்டின்‌ பழங்குடியினர்‌ மற்றும்‌ பொருளாதாரத்தில்‌ பின்தங்கியுள்ளவர்களுக்கான இந்த முயற்சிகள்‌ வெற்றியடைய 
பொதுமக்கள்‌/நிறுவனங்கள்‌ இயன்றவரை நன்கொடைகளை வழங்குமாறு கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 
இந்த 65 வருட நிறுவனம்‌ ராமகிருஷ்ண மடத்தின்‌ முதன்மையான திட்டங்களில்‌ ஒன்று. முதல்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ ராஜேந்திர 
பிரசாத்‌ அவர்களால்‌ திறந்து வைக்கப்பட்டது. டாக்டர்‌ பிதான்‌ சந்திர ராய்‌, ஜகஜீவன்‌ ராம்‌ போன்ற பிரமுகர்கள்‌ இவ்விடத்திற்கு வருகை 
புரிந்துள்ளனர்‌. 200 படுக்கைகள்‌ கொண்ட பல உள்‌ மற்றும்‌ புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்‌ இந்த நிறுவனம்‌ தற்போது 
பொருளாதாரச்‌ சிக்கலில்‌ உள்ளது. இதிலிருந்து மீண்டு நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சேவைகளைத்‌ தொடர்ந்து ஆற்ற உங்களது 
உதவி உடனடியாகக்‌ கோரப்படுகிறது. செக்‌, மணியார்டர்‌ மூலம்‌ உங்கள்‌ நன்கொடைகளை அனுப்பலாம்‌. ஆன்‌-லைன்‌ மூலமாக அனுப்ப 
Ramakrishna Mission TB Sanatorium, Account No. 47020100008008 Bank of Baroda, Rachi, IFSC Code : BARBO(Zero) TUPUDA, MICR Code 
: 834012009. பணம்‌ செலுத்திய விவரங்களையும்‌ பான்‌ எண்ணையும்‌ £&£ம5இஏ௱வி.௦ என்ற இ-மெயிலில்‌ தெரிவிக்கவும்‌. 
சுவாமி புத்ததேவானந்தா 
செயலாளர்‌ 


Ramakrishna Mission TB Sanatorium 
(Branch Centre of the Ramakrishna Math, Belur Math) 
PO Ramakrishna Sanatorium, Dt. Ranchi, 
Jharkhand 835221 
Phone : 9431170005, 8902415051 
Email : rkmtbs@ gmail.com 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
றவ அ ப ப ட ய 


சமுதாயப்‌ பொறுப்பற்ற தன்மை, 


எது நடந்தாலும்‌ 
இந்தப்‌ பொல்லாப்பு? 


எனக்கேன்‌ 


நான்‌ ஒரு தனி ஆள்‌, நான்‌ என்ன 
பெரிதாகச்‌ செய்துவிட முடியும்‌? 

லஞ்சம்‌, ஊழல்‌ போன்ற 
கொடுமைகளையெல்லாம்‌ தட்டிக்‌ 
கேட்க யார்‌ இருக்கிறார்கள்‌? 

- இவை போன்ற மனநிலைதான்‌ 
நமது 
களின்‌, யுவதிகளின்‌ மனங்களில்‌ 
கொந்தளித்துக்‌ கொண்டிருந்தது. 

அப்படிப்பட்ட அந்த 
நிலையே ஒரு ஜல்லிக்கட்டுக்‌ 
காளை போன்றது. அந்த முரட்டுக்‌ 
காளையை இன்று நம்‌ இளைஞர்கள்‌ 
அடக்கி, தமிழகத்திற்குப்‌ பெருமை 
தேடித்‌ தந்திருக்கிறார்கள்‌. 


பெரும்பாலான இளைஞர்‌ 


மன 


தற்று பின்னோக்கிப்‌ பார்த்தால்‌... 

தமிழகம்‌ தாழ்ந்து போவதையும்‌ 
தரம்‌ குறைவதையும்‌ எதிர்த்து, ஜனவரி 17-ஆம்‌ 
தேதியன்று ஜல்லிக்கட்டை முன்னிலைப்படுத்த 
சில இளைஞர்கள்‌ சென்னை, விவேகானந்தர்‌ 
இல்லத்தின்‌ முன்பு திரண்டார்களாம்‌. 

அவர்கள்‌, இளைஞர்களின்‌ எழுச்சி நாயகனான 
சுவாமி விவேகானந்தரின்‌ திருவுருவச்சிலையின்‌ 
முன்பு பிரார்த்தனை செய்த பிறகு விவேகானந்தர்‌ 
இல்லத்தின்‌ முன்பு அமர்ந்து 
ஆரம்பித்தனர்‌. 

இது அறவழிப்‌ போராட்டம்‌ என்பதால்‌, சட்டம்‌ 


போராட 


ஒழுங்கைக்‌ காக்க வந்த காவல்துறையினரும்‌ 
விவேகானந்தர்‌ இல்லத்தையே தங்களது கேம்பாக 
வைத்துக்கொண்டனர்‌. 

எல்லாவற்றையும்‌ விலை பேசி அபகரிக்கும்‌ 
அரசியல்வாதிகளையும்‌, சினிமாத்தனம்‌ செய்பவர்‌ 


போய்விட்ட 
இந்த 
இளைஞர்கள்‌ தங்கள்‌ கூட்டத்தில்‌ 
. அனுமதிக்காத தைரியத்தைக்‌ கண்டு 
நாடே நிமிர்ந்து நின்றது. 
ஒரு நிருபர்‌ 
போராளிகளின்‌ மத்தியில்‌ சென்று 
பேசியபோது அவர்கள்‌ கூறியதை 
இங்கு காணுங்கள்‌: 
| “எங்களுக்குத்‌ தலைவர்‌ இல்லை 
இதோ, 
எங்கள்‌ எதிரே உள்ள விவேகானந்தர்‌ 
இல்லத்தில்‌ முண்டாசுத்‌ தலையுடன்‌ 
கை கட்டி நிற்கிறாரே வீரத்துறவி 
விவேகானந்தர்‌, அவரே எம்‌ 
எங்களுக்கு 
வேண்டிய அளவு தைரியத்தையும்‌ 


களையும்‌, விலை 


்‌ மீடியாக்காரர்களையும்‌ 


எப்படியோ, 


என நினைக்காதீர்கள்‌. 


தலைவர்‌; அவர்‌ 
தன்னம்பிக்கையையும்‌ தந்துள்ளார்‌.” 
(தினமலர்‌, கோவைப்‌ பதிப்பு 19.1.17) 
இவற்றையெல்லாம்‌ பார்க்கும்‌ 
போது, 
“சென்னை இளைஞர்களே, உங்களிடம்தான்‌ 
என்‌ நம்பிக்கை உள்ளது. உங்கள்‌ தாய்நாட்டின்‌ 
அழைப்பிற்குச்‌ 


முடியாத தன்னம்பிக்கையை நீங்கள்‌ உங்களிடம்‌ 


செவிசாய்ப்பீர்களா? அசைக்க 
கொள்ளுங்கள்‌. 
எல்லையற்ற ஆற்றல்‌ இருக்கிறது என்ற நம்பிக்‌ 
கையை நீங்கள்‌ கொண்டீர்களானால்‌, இந்தியா 


உங்கள்‌ ஒவ்வொருவரிடமும்‌ 


முழுவதையும்‌ நீங்கள்‌ புதுப்பித்துவிடலாம்‌” என்ற 
சுவாமி விவேகானந்தரின்‌ கனவு நனவாகத்‌ 
தொடங்கிவிட்டது என்றுதான்‌ தோன்றுகிறது. 
இளைஞர்களே, இது போன்ற போராட்டத்தை 
முறையாக நீங்கள்‌ நடத்துவதற்கு சுவாமி விவேகா 
னந்தரின்‌ கருத்துகள்‌ பெரிதும்‌ உங்களுக்கு உதவும்‌. 
இந்தியாவை! 
தமிழகத்தை! + 


வளர்ப்போம்‌ வளர்ப்போம்‌ 


23-ஆம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி 


“உன்‌ கணவனின்‌ உயிரைத்‌ தவிர....” என்று 
இந்தமுறை சொல்ல மறந்துவிட்டார்‌ எமன்‌. 
“சத்தியவான்‌ மூலம்‌ நூறு குழந்தைகளுக்கு நான்‌ 
தாயாக வேண்டும்‌” என்றாள்‌ சாவித்திரி. 
“சான்றோர்களின்‌ பெருமையைக்‌ கேட்ட ஆனந்‌ 
தத்தில்‌ மறதியே இல்லாத எனக்குக்கூட மறதி வந்து 
விட்டதே”: என்று வியந்த எமன்‌ சிறிது தியானித்தார்‌. 
சாவித்திரியின்‌ தர்மத்திடம்‌ 


நம்பிக்கை, சான்றோர்களிடம்‌ அவள்‌ கொண்ட 


இறைநம்பிக்கை, 


அசையா நம்பிக்கை ஆகியவை சத்தியவானின்‌ 
தலையெழுத்தை மாற்றிவிட்டதை உணர்ந்தார்‌. 
எனவே நான்காவது வரத்தையும்‌ தந்தார்‌. 

எமன்‌ கையில்‌ சென்ற சத்தியவான்‌ மீண்டும்‌ 
உயிர்‌ பெற்றான்‌. 


ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 

தாழாது உஞற்று பவர்‌. (620) 

“சோர்வின்றி முயற்சி செய்பவர்‌ விதியையும்‌ 
தோற்கடிப்பர்‌ என்ற வள்ளுவரின்‌ வாக்கை மெய்ப்‌ 
பித்த சாவித்திரி நமக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


பங்குனி-மார்ச்‌ 2017 


ஸ்ரீ 


ர 
[ரிரபல எழுத்தாளர்‌ ஆல்டஸ்‌ _ வாழ்வதற்கான இயற்கைச்‌ சூழ்நிலையையும்‌ அதில்‌ வாழும்‌ 
ஹக்ஸ்லி தனது அந்திம நாட்களில்‌  பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களையும்‌ எவ்வாறு மனிதன்‌ 
மனிதன்‌ இயற்கைக்கு இழைக்கும்‌ திட்டமிட்டு அழித்து வருகிறான்‌ என்பது எத்துணை வெட்கப்பட 
அநீதியைப்‌ பற்றி பெரிதும்‌ வேதனைப்‌ .. வேண்டிய விஷயம்‌! 

பட்டார்‌. இங்கிலாந்தில்‌ தனது சிறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ ஆதிமனிதனும்‌ அன்னை 
பிராயத்தில்‌ ஓடி விளையாடி மகிழ்ந்த . இயற்கையும்‌ இணைந்து வளர்த்து வந்த ஆப்பிரிக்கக்‌ காடுகளின்‌ 
ஒரு சிறிய பள்ளத்தாக்கு, புதர்கள்‌ அழிவுக்கு 5000 சதுர மைல்கள்‌ வெள்ளப்‌ பெருக்கின்‌ முன்‌ 
மண்டி அருவருப்பாகக்‌ காணப்பட்டதற்‌ நிமிர்ந்து நிற்கும்‌ அஸ்வான்‌ அணை ஒரு நிரந்தரக்காட்சி. 
கான காரணத்தைச்‌ சிந்தித்துப்‌ பார்த்தார்‌. . மோட்டார்‌ கார்‌ உபயோகத்திற்கு வந்த பிறகு கூட்டம்‌ கூட்ட 
1176-ஆம்‌ ஆண்டில்‌ வேளாண்‌ மாகத்‌ திரிந்த சிட்டுக்குருவிகள்‌ முற்றிலுமாக அழிந்துவிட்டன. 
தெருவெங்கும்‌ இறைந்து கிடக்கும்‌ குதிரைச்‌ சாணத்தை 
.... இரையாகக்‌ கொண்டிருந்த அந்தப்‌ பறவையினம்‌ 
. . குதிரைகளோடு மறைந்துவிட்டதைப்‌ பார்க்க முடிகிறது. 
1627 -இல்‌ மனிதனின்‌ வேட்டைப்‌ பசிக்கு எத்தனை 
. காட்டெருமைகள்‌ இரையாகின. ஆயிரம்‌ ஆண்டுகளாக 
> ஹாலந்து நாட்டு மக்கள்‌ வட கடலைப்‌ பின்னுக்குத்‌ 
a = தள்ளும்‌ முயற்சியில்‌ எத்தனை விலங்கினங்கள்‌, 
மல்‌ 43 ட புள்ளினங்கள்‌, மீன்‌ இனங்கள்‌, தாவர வகைகள்‌ 
பலியாகின என்பதற்கு இதுவரை எவ்விதக்‌ கணக்கும்‌ 

ல்ல ௮] கிடையாது. இத்தகைய இயற்கையின்‌ பேரழிவைப்‌ 

க்‌. ப 2 பற்றி எவரும்‌ கேள்வி கேட்கவில்லை, 
3 த இ  கேட்டவருக்கும்‌ விடை கிடைக்கவில்லை என்பது 

__ எத ள்‌] வேதனை நிறைந்த மர்மமாகவே உள்ளது. 

ண்‌ 1873-ல்தான்‌ ஆங்கில மொழியில்‌ உயிரினச்‌ 


| 


ஆக 


மக்களின்‌ புரதச்‌ சத்து உணவை மேம்படுத்தும்‌ 
நோக்கத்துடன்‌ முயல்களைக்‌ கொண்டு வந்து | 
வளர்த்த காலம்‌ எங்கே? சில காலத்திற்குப்‌ 
பிறகு தங்கள்‌ பயிர்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
எண்ணத்தில்‌ அன்றைய விவசாயிகள்‌ “மிக்ஸோ 
மெடோஸிஸ்ட்‌ என்ற நோய்க்கிருமிகள்‌ மூலம்‌ 
புதர்கள்‌ வளராமல்‌ கட்டுப்படுத்தி வந்த முயல்‌ 
களை அழித்த கொடுமை என்ன? “இயற்கையைக்‌ 
காக்க விழைபவனும்‌ மனிதனே. அதை அழிக்க 
முற்படுபவனும்‌ மனிதனே என்ற உண்மையை 
ஹக்ஸ்லி வெளிப்படுத்தினார்‌. 


சூழல்‌ வாழ்க்கை ஆய்வியல்‌ என்ற சொல்‌ தோன்றியது. 
அதற்கு முன்‌ 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ முதல்முதலாக 
துப்பாக்கிகள்‌ வெடிக்கத்‌ தொடங்கிய காலத்தில்‌ 
அழிவைத்‌ தேடும்‌ மனிதர்கள்‌ பொட்டாசியம்‌, கந்தகம்‌, 
- இரும்புத்தாது, கரி ஆகிய பொருள்களைத்‌ தேடி, 
காடுகளுக்கும்‌ மலைகளுக்கும்‌ படை எடுத்தனர்‌. 


பி திருத்தொண்டர்‌ புராணம்‌ (பெரிய புராணம்‌) 
வாழ்க்கைத்‌ தத்துவங்கள்‌ அனைத்தையும்‌ அளித்து 
உலக மக்களை உய்விக்கும்‌ பெரியபுராண சுருக்கம்‌. 
சிறுவர்களுக்குப்‌ பயனுள்ள நூல்‌. பக்கம்‌ ௮6, 
விலை ரூ.86/-. 

ஆசிரியர்‌: திருமுருக கிருபானந்தவாரியார்‌ 
குகஸ்ரீ வாரியார்‌ பதிப்பகம்‌, 132/107, சிங்கண்ண தெரு, 
சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை-2, 9 : 2845 7666. 

ப நக்கீரர்‌ அருளிய திருமுருகாற்றுப்படை 
எளியதமிழில்‌ பல கதைகளையும்‌ புராணங்களையும்‌ 
கொண்டு எல்லோருக்கும்‌ புரியும்‌ வண்ணம்‌ விளக்‌ 
கப்பட்டுள்ளது. பக்கம்‌ 252- விலைரூ.2௦௦/-. 
ஆசிரியர்‌: மும்பை ராமகிருஷ்ணன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (28) பங்குனி-மார்ச்‌ 2017 
EE தது 


பவளப்பாறைகளில்‌ உள்ள “பாலிப்‌' என்ற பல 
கால்‌ உயிரினங்கள்‌, தாங்கள்‌ பல்கிப்‌ பெருகுவ 
துடன்‌ கடலுக்கடியில்‌ ஆயிரக்கணக்கான நீர்வாழ்‌ 
உயிரினங்களும்‌ கடல்‌ தாவரங்களும்‌ இணைந்து 
வாழ்வதற்கான சாதகமான சூழ்நிலைகளை 
ஏற்படுத்திக்‌ கொடுப்பதில்‌ இயற்கையின்‌ ரகசியம்‌ 
பொதிந்து கிடப்பதைக்‌ காண முடிகிறது. 

தனது சூழ்நிலைகளைத்‌ தானே மாற்றியமைத்துக்‌ 
கொண்டு எல்லா உயிரினங்களும்‌ இணைந்து 


இலக்கில்‌ உறுதியாய்‌ இருப்பதே வெற்றியின்‌ ரகசியம்‌. - பெஞ்சமின்‌ டிஸ்ரேலி 


அவை மண்‌ அரிப்பையும்‌ காடுகளின்‌ அழிவால்‌ ஏற்பட்ட | “தென்னை, வாழை, பூசணி, 
வறட்சியையும்‌ சாபமாகத்‌ தந்தன. ' ஆப்பிள்‌, மா போன்ற பழவகைகள்‌, 

அதற்கும்‌ முன்‌ 1285 -இல்‌ லண்டனில்‌ கரியை எரிப்பதனால்‌ காபி, ஏலம்‌, பருத்தி மற்றும்‌ காய்கறிச்‌ 
ஏற்பட்ட புகைப்பனி மூட்டமும்‌, மண்ணில்‌ புதைந்துள்ள எரி . செடிகள்‌, உணவு தானியங்கள்‌ எனப்‌ 
பொருட்கள்‌ தீப்பற்றி எரிதலும்‌ காற்று மண்டல வேதி இயலைப்‌ , ல கோடி மகரந்தச்‌ பவ ப பப்பு று 
புரட்டிப்‌ போட்டன. இன்று இட்டமிடப்படாத நகர்ப்புற |! காரணமாக இருக்கும்‌ தேனீக்கள்தான்‌ 
விரிவாக்கம்‌ என்ற புற்று நோய்‌, மக்கள்‌ பெருக்கம்‌ மற்றும்‌ | னத்‌ 1 வக்ப்‌ ர 
கழிவு நீர்‌, குப்பை தேக்கம்‌ என்ற தொற்று நோய்‌ மூலம்‌ மனித வல அடல எம்‌ 


குலம்‌ தன்‌ வீட்டுக்குத்‌ தானே உலை வைப்பதில்‌ பெருமிதம்‌ Q த்‌ மம்‌ ட்‌ ர ன்‌ 
்‌. கொல்லி, மரபணு மாற்றப்பட்ட பயிர்‌ 


' கள்‌ இவற்றால்‌ அழிக்கப்படுகின்றன. 
முன்னர்‌ மனிதன்‌ இயற்கையின்‌ ஓர்‌ அங்கமாகவே திகழ்ந்‌ .. “ஏற்கனவே தேனீக்களில்‌ மூன்றில்‌ ஒரு 
தான்‌. இன்றோ அதிலிருந்து தனித்து நின்று அதன்‌ அதிகாரி உத அலைப்ப எஞ்சியுள்ள 
என்ற ஆணவத்தில்‌ அதைச்‌ சுரண்டி வருகிறான்‌. 0 ன உ ன 
இறைவன்‌ இயற்கையை மனிதன்‌ அனுபவிக்கும்‌ 
பொருட்டே படைத்தான்‌. மனிதனோ தன்‌ சுய 
நலத்திற்காக இயற்கையை அழிக்கமுற்பட்டு 


விட்டான்‌. 


மேற்கத்திய வரலாற்றில்‌ மனிதன்‌ 
இயற்கைக்கு எஜமானன்‌ என்ற கருத்தை மாற்றி i ல்‌ 
மனிதனும்‌ இயற்கையின்‌ ஓர்‌ அங்கம்‌ என்ற - 
தத்துவத்தைப்‌ பரப்பிய புனித பிரான்ஸிஸ்‌ 
என்பவர்‌ சுற்றுப்புறச்‌ சூழலின்‌ தேவதையாக - 
மதிக்கப்படுகிறார்‌. 


ராமாயணத்தில்‌ சுக்ரீவனின்‌ மதுவனம்‌ பூத்துக்‌ குலுங்‌ . தேனீக்களும்‌ இந்த மண்ணில்‌ இருந்து மறைந்து 

கியதாகவும்‌ அதில்‌ நுழைபவர்‌ எவராயினும்‌ மரண . விட்டால்‌ மனிதன்‌ நான்கு ஆண்டுகளுக்கு மேல்‌ 
தண்டனைக்கு ஆளாவார்‌ என்ற கடும்‌ விதியைக்‌ ' வாழமுடியாது” என்கிறார்‌ ஆல்பர்ட்‌ ஐன்ஸ்டைன்‌. 
காணும்போது நம்‌ பாரத நாட்டில்‌ வனவளம்‌ எந்த இயற்கைச்‌ சூழலின்‌ ஆணி வேர்களைத்‌ 
அளவுக்குப்‌ போற்றப்பட்டு வந்தது என்பதைக்‌ , தொடர்ந்து அகற்ற முற்பட்டால்‌ என்ன விளைவு 
கள்‌ ஏற்படலாம்‌ என்பதைப்‌ பின்வரும்‌ உரை 
' யாடல்‌ ஆணித்தரமாக எடுத்துக்காட்டுகிறது. 

.. கல்லூரி மாணவன்‌ ஒருவன்‌, தான்‌ ஒரு வன 

- விலங்கு புகைப்படக்கலைஞராக விரும்புவதாகக்‌ 
| கூறுகிறான்‌. அதைக்‌ கேட்ட நண்பன்‌ சிரித்துவிட்டு, 

“நீ பெரியவனாக ஆகும்போது காடுகளில்‌ 
4] விலங்குகளே இருக்காதே” என்றான்‌. 

.. இரண்டாமவன்‌: “நீ வளர்ந்து அந்த நிலைக்கு 
. வரும்போது காடும்‌ இருக்காது. மரமும்‌ இருக்காது 
தெரியுமா?” என்றான்‌. அப்போது ஒரு கார்‌ 
| வருவதைக்‌ கண்ட முதலாமவன்‌, ““ஒரு பந்தய கார்‌ 
' ஓட்டுனராக விருப்பின்‌ என்றான்‌. அதற்கு 
இரண்டாமவன்‌, “அப்போது காரை ஓட்ட 
- பெட்ரோலே இருக்காதே” என்றான்‌. 
தென்றல்‌ நிலையம்‌, 12 பி, மேலசன்னதி, சிதம்பரம்‌ - | . இது வெறும்‌ வேடிக்கைப்‌ பேச்சல்ல, வருங்கால 
608 001, 6 : 04144 - 230069. .. ஆபத்தின்‌ அபாயச்‌ சங்கு! 4 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
௫ பபப ப ப டடக்‌ இடுவது டட 


காணலாம்‌. 


எல்‌ கே எம்‌ பப்ளிகேஷன்‌, 33, ரங்கன்‌ தெரு, தியாகராய 
நகர்‌, சென்னை - 600 017, ௫ :2436 1141. 
மங்கலம்‌ தரும்‌ மகாமகம்‌ 
திருத்தலவரலாறு, வழிபட வேண்டிய தலங்கள்‌, தீர்த்‌ 
தத்தின்‌ மகிமை போன்றவற்றின்‌ விளக்கம்‌. பக்கம்‌ 
80 - விலை ரூ.80/-. 
ஆசிரியர்‌: இரா. இராமசாமி 
வானது பதிப்பகம்‌, 23, தீனதயாளு தெரு, 
தி.நகர்‌, சென்னை - 17, ௫ :2434 2810. 
பி பகவத்கீதை சிந்தனைகள்‌ 
தர்மசக்தி என்ற வார இதழில்‌ வெளிவந்தவற்றின்‌ 
தொகுப்பு. பக்கம்‌ ௨6 - விலை ரூ.50/-. 
ஆசிரியர்‌: காந்தாமணி நாராயணன்‌ 


சாது காளி கம்பளிவாலா 


பக்கமுள்ள இமயமலைச்‌ சாரலில்‌ அமர்நாத்‌ உள்ளது. 
கங்கை உற்பத்தி ஆகும்‌ இடம்‌ கங்கோத்ரி. யமுனை 
உதிக்கும்‌ இடம்‌ யமுனோத்ரி. இந்த க்ஷேத்திரங்களை 
முக்திதாம்‌ அல்லது சார்தாம்‌ என்று அழைப்பார்கள்‌. 
ஒவ்வோர்‌ இந்துவும்‌ வாழ்வில்‌ ஒரு முறையாவது 
இவ்விடங்களைச்‌ சென்று தரிசித்து வர வேண்டும்‌ 
என்று கட்டாயம்‌ விரும்புவர்‌. 


[ரதத்தின்‌ வடக்கே கைலாயத்தில்‌ 
சிவபெருமான்‌ தவம்‌ செய்கிறார்‌. தென்‌ 


கோடிக்‌ குமரியில்‌ அன்னை கன்யாகுமரியும்‌ 
தவம்‌ புரிகிறாள்‌. இதனால்‌ இடைப்பட்ட 
பெருநிலப்பகுதியின்‌ ஒவ்வொரு துகளும்‌ 
இயல்பாகவே புனிதமானவை. 

இறைவனைக்‌ கண்ணாரக்‌ கண்டு அனுபூதி பெற்ற 


எண்ணற்ற சாதுக்களும்‌ சந்நியாசிகளும்‌ தவவலிமை அந்தக்‌ காலங்களில்‌ ஹரித்துவாரில்‌ 


தொடங்கி, கங்கைக்‌ கரையோரமாகக்‌ கால்‌ 
நடையாகத்தான்‌ மலை ஏற வேண்டும்‌. 
இப்போதைய வசதிகளை மனதில்‌ கொண்டு 
அக்கால கடினமான யாத்திரையைப்‌ புரிந்து 
கொள்வது கடினம்‌. 


யால்‌ மேலும்‌ புனிதத்தைக்‌ கூட்டும்‌ புண்ணிய பூமி 
இது. இந்தச்‌ சாதுக்கள்‌ எளிமையே உருவானவர்கள்‌. 
இமாலயத்தின்‌ கடுங்குளிரும்‌ ராஜபுதனத்தின்‌ கடும்‌ 
வெப்பமும்‌ இவர்களுக்கு ஒன்றுதான்‌. இந்த மண்ணில்‌, 
உலகுக்கே புத்துயிர்‌ கொடுக்கும்‌ சேவையை எந்தவித 
எதிர்பார்ப்பும்‌ இன்றிச்‌ செய்பவர்கள்‌. இவர்களில்‌ 
பெரும்பாலானவர்களின்‌ பெயர்கூட அறியப்படவில்லை. 


அந்த இடங்களில்‌ அடர்ந்த காட்டையும்‌ 
வன விலங்குகளையும்‌ தவிர வேறு 
ஒன்றையும்‌ காண முடியாது. மிகச்‌ சிறிய 
ஒற்றையடிப்‌ பாதை. மேலே பார்த்தால்‌ 
உயர்ந்த இமயமலை. கீழே ஆயிரம்‌ 
அடிக்குக்‌ கீழே பாய்ந்து ஓடும்‌ கங்கை. 
கரணம்‌ தப்பினால்‌ மரணம்‌. சாப்பிடு 
வதற்கோ, தங்குவதற்கோ, எந்த வசதி 
யும்‌ இல்லாத காலம்‌ அது. ஆனாலும்‌ 
பல ஆயிரம்‌ சாதுக்கள்‌ சந்நியாசிகள்‌ 
அந்த கங்கைக்‌ கரை க்ஷேத்திரங்களைச்‌ 
சென்று தரிசித்து, அங்கேயே தங்கி 
தவமும்‌ இயற்றி வந்திருக்கிறார்கள்‌ 
என்றால்‌ அவர்களின்‌ பக்தியையும்‌ திட 
சங்கல்பத்தையும்‌ என்னவென்று 


இந்திய வரலாற்றின்‌ ஏடுகள்‌ இவர்களின்‌ மனிதநேயம்‌ 
மிக்க பணிகள்‌ பலவற்றைச்‌ சுட்டிக்காட்டும்‌. இந்தியப்‌ பாரம்‌ 
பரியம்‌, கலாச்சாரம்‌, கலை, மருத்துவம்‌, அறிவியல்‌, அரசியல்‌, 
பொருளாதாரம்‌ இவை எல்லாவற்றிலும்‌ சாதுக்களின்‌ பங்களிப்பு 
பெருமளவில்‌ காணப்படுகிறது. 

“கருப்புக்‌ கம்பளிவாலா' என அழைக்கப்பட்ட சாதுவும்‌ 
வாழையடி வாழையென வரும்‌ சாதுக்களில்‌ ஒருவர்‌. இவர்‌ 
பெயரில்‌ நடைபெறும்‌ ஆசிரமங்கள்‌, தர்மசத்திரங்கள்‌, மருத்‌ 
துவப்‌ பணி ஆகியவை இவர்‌ புகழைப்‌ பறைசாற்றி வருகின்றன. 

இந்தச்‌ சாதுவின்‌ சேவையின்‌ முக்கியத்துவத்தை முழுவதும்‌ 
புரிந்து கொள்ள நாம்‌ ஹரித்துவார்‌ தலம்‌ பற்றிச்‌ சிறிது தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இமயமலையிலிருந்து கங்கை கழே 
விழும்போது முதல்‌ முதலாகப்‌ பாயும்‌ சமநிலப்‌ பகுதி 
ஹரித்துவார்தான்‌. ஹரித்துவார்‌ என்பது “ஹரியைச்‌ 
சென்றடையும்‌ வழி? என்று பொருள்படும்‌. 


சொல்வது! 

சாதுக்களின்‌ சத்தி என்னவென்றால்‌ 
அவர்கள்‌ எதையுமே எதிர்பார்ப்பது 
இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதுவான 
கம்பளிவாலாவின்‌ கதையே இது. 

உத்தரப்பிரதேசம்‌, மீரட்‌ நகரத்தில்‌ ஒரு 
முஸ்லீம்‌ செல்வந்தரின்‌ இல்லம்‌ அளவற்ற 
சோகத்தில்‌ மூழ்கி இருந்தது. நோய்வாய்ப்பட்‌ 
டிருந்த அவர்களின்‌ அருமைப்‌ பெண்‌ 
குழந்தை இறந்துவிட்டாள்‌. பெற்றோர்‌ கதறிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. வந்திருந்த உற்றோரும்‌ 
கண்ணீர்‌ உகுத்தபடி இருந்தனர்‌. 
அப்போது... ஒரு சாது காற்றைப்போல 
௮ வீட்டினுள்‌ நுழைந்தார்‌. குழந்தையின்‌ 
அருகில்‌ சென்று அன்புடன்‌, “மகளே, 
பர ரு டல. இ எழுந்திறா' என்றார்‌. ஆச்சரியம்‌! குழந்தை 
- அம்‌ Cental . கண்களைத்‌ திறந்தது; தந்‌ைத, தாயைப்‌ 
ச பக (சஏயச Yaad - ட | ்‌ 
nv ட? 


a 
| கைள த தை 


ஹரித்துவாரிலிருந்து 180 மைல்‌ தொலைவில்‌ மலை 
மேல்‌ பத்ரிநாத்‌ உள்ளது. ரிஷிகேஷிலிருந்து 160 மைல்‌ 
தொலைவில்‌ உள்ளது. பிரசித்தி பெற்ற வைணவ தலம்‌ 
இது. இன்னுமொரு புண்ணிய க்ஷேத்திரம்‌ கேதார்நாத்‌. 


Sis டைட்‌ து சிவஸ்தலம்‌. காஷ்மீர்‌ 


% 


உண்மையான ஒரே நண்பன்‌ எப்போதும்‌ நமக்குள்‌ உறையும்‌ இறைவன்‌ மட்டுமே. - ஒரு மகான்‌ 


ரி-மார்ச்‌ 2017 


வளை 


டம 
பார்த்தது. ஈத்வ்வவளி கா 
டில்‌ ஒரு நொடியில்‌ சோகநாதம்‌ 
மறைந்து இன்ப கீதம்‌ இசைக்கத்‌ 
தொடங்கியது. பெற்றோரின்‌ மகிழ்ச்‌ 
சிக்கு எல்லையே இல்லை. சிறிது 
நேரம்‌ கழித்து, தன்னிலை பெற்ற 
பெற்றோர்கள்‌ சாதுவைத்‌ தேடினர்‌. 
ஆனால்‌ அவர்‌ ஊரெங்கும்‌ தேடியும்‌ 
அகப்படவில்லை; அவருடைய ஒரே 


8 
irl பிணெவீட்‌ உணவும்‌ அங்கு அளிக்கப்பட்டன. 
பக்தர்கள்‌ செல்லும்போது அவர்கள்‌ 
அங்கு தங்கிச்‌ சமையல்‌ செய்யவும்‌ 
படுக்கவும்‌ ஓய்வெடுத்துக்‌ கொள்ளவும்‌ 
வசதி செய்து தரப்படுகிறது. ஒருவர்‌ 
ரிஷிகேஷில்‌ இருந்து யாத்திரையைத்‌ 
தொடங்கி ஒரு நாளில்‌ நடந்து சென்று 
களைத்துப்‌ போகும்போது, மீண்டும்‌ 
அடுத்த ஐந்து மைலில்‌ இன்னுமொரு 
அடையாளம்‌ அவர்‌ கருப்புக்‌ கம்பளி !' காளி கம்பளிவாலா சத்திரத்தில்‌ சென்று உணவருந்தி 
அணிந்திருந்தார்‌ என்பதுதான்‌. உறங்க முடியும்‌. 
அந்த முஸ்லீம்‌ தம்பதி 3 ஆண்டுகள்‌ அயரா இவ்வாறு யாத்திரிகர்களின்‌ வசதிக்காக அன்று 
மல்‌ தேடி, சாதுவை ரிஷிகேசத்தில்‌ கண்டுபிடித்‌ : தொடங்கப்பட்ட கம்பளிவாலா சத்திரத்தினால்‌ நிறையப்‌ 
தனர்‌. தெய்வத்தையே கண்டவர்கள்‌ போல்‌ 
அவரை வணங்கினர்‌. தமது செல்வம்‌ அனைத்‌ 


பேர்‌ பயனடைவதைக்‌ கண்ட செல்வந்தர்கள்‌ பலரும்‌ 
உதவ முன்‌ வந்தார்கள்‌. கம்பளிவாலா டிரஸ்ட்‌ 
ஏற்படுத்தப்பட்டு, இன்று வட இந்தியாவின்‌ கிட்டத்தட்ட 
எல்லாத்‌ தலங்களிலும்‌ கம்பளிவாலா சத்திரங்களைக்‌ காண 
முடிகிறது. 

“கச்சு பந்திகளைச்‌ (எந்தத்‌ தனி நெறியிலும்‌ சேராதவர்கள்‌) 
சேர்ந்த ஒரு துறவி இருக்கிறார்‌. அவர்‌ ராஜபுதனம்‌ முழுவதி 
லும்‌ நூற்றுக்கணக்கான பள்ளிகளும்‌ சத்திரங்களும்‌ ஏற்படு 
வதற்குக்‌ காரணமாக இருந்திருக்கிறார்‌; காடுகளில்‌ மருத்துவ 
மனைகளை ஏற்படுத்தியிருக்கறார்‌; இமயமலைகளின்‌ குறு 
திய பள்ளத்தாக்குகளின்மேல்‌ பாலங்கள்‌ கட்டியிருக்கிறார்‌. 


தையும்‌ அவர்‌ காலடியில்‌ சமர்ப்பிக்கத்‌ 
தயாராக இருந்தனர்‌. “நான்‌ இறைவனின்‌ 
கருவி மட்டுமே. இறைவன்‌ விரும்பினான்‌; 
என்‌ மூலம்‌ உங்கள்‌ மகளைப்‌ பிழைக்க 
வைத்தான்‌. எனக்குச்‌ சொத்தும்‌, பணமும்‌ 
எதற்கு?” என்று எளிமையுடன்‌ கூறினார்‌. 
பிறகு தன்‌ வழி நடக்க முற்பட்ட 
சாதுவை தம்பதிகளின்‌ கண்ணீர்‌ தடுத்தது. 
“உங்களுக்கு வேண்டாவிட்டாலும்‌, 
வேறு யாருக்காவது பயன்படும்‌ எந்தப்‌ 
பணியையாவது கூறுங்கள்‌. நிறைவேற்று 
கிறோம்‌” என்று கூறிய அவர்களைப்‌ 
பொதுநலத்‌ தொண்டுகளில்‌ 
வழிப்படுத்தினார்‌ அவர்‌. 
ஹரித்துவாரிலிருந்து மேலே உள்ள 
தலங்களுக்குச்‌ செல்ல ஐந்து மைலுக்கு 
ஒரு யாத்ரீகர்‌ விடுதி கட்டும்படி பணித்தார்‌ 
சாது. நினைத்துப்‌ பாருங்கள்‌, எந்த வசதி 
யும்‌ இல்லாத அந்தக்‌ காலத்தில்‌ வெறும்‌ 
காடுகள்‌ அடர்ந்த அந்த மலைமேல்‌ ஐந்து 
மைல்களுக்கு ஒரு சத்திரம்‌ கட்டுவது 
என்றால்‌ சாமான்யமா? ஆனால்‌ நன்றி 
மிகுந்த அச்செல்வந்தர்‌ அதற்கு ஒப்புக்‌ 
கொண்டு கட்டத்‌ தொடங்கினார்‌. சாதுக்களுக்‌ 
கும்‌ சந்நியாசிகளுக்கும்‌ இலவச இருப்பிடமும்‌ 


“இவர்‌ தம்‌ கைகளால்‌ காசைத்‌ தொடுவதில்லை. ஒரு 
கம்பளியைத்‌ தவிர அவருக்குச்‌ சொந்தமானது வேறு ஒன்றும்‌ 
இல்லை. அதனால்‌ அவருக்கு “கம்பளி வாலா சுவாமி” எனும்‌ 
புனைப்‌ பெயரே உண்டாயிற்று. வீடுவீடாகப்‌ பிச்சை 
யெடுத்தே உண்கிறார்‌. முழு உணவையும்கூட ஒரே 
வீட்டிலிருந்து அவர்‌ பெறுவதில்லை என்று கேள்விப்‌ 
பட்டேன்‌, ஏனெனில்‌ அது தமது சுமையை ஒரே 
இல்லறத்தானின்‌ மீது வைப்பதாகுமாம்‌! 

“இவர்‌ ஆயிரத்தில்‌ ஒருவர்‌. இவர்களைப்‌ போன்ற நட 
மாடும்‌ தெய்வங்கள்‌, தேவ மனிதர்கள்‌ இந்தியாவில்‌ 
வாழ்ந்து, ஊடுருவ முடியாத கோட்டை மதில்களைப்‌ 
போல்‌ நமது புராதனமான சனாதன தர்மத்தைக்‌ காப்‌ 
பாற்றி வரும்‌ வரையில்‌, அது அழியும்‌ என்று நினைக்‌ 
திறீர்களா?” என்று அற்புதமாக இவரைப்‌ பற்றி ஒரு 
கடிதத்தில்‌ (ஞானதீபம்‌ - 1, பக்கம்‌ 68) சுவாமி 
விவேகானந்தர்‌ எழுதியுள்ளார்‌. * 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 


கருத்துக்கும்‌ அதன்‌ செயலாக்கத்திற்கும்‌ இடையே மிக நீண்ட சாலை உள்ளது. -மோலியரே 


தல பட்‌ 
ரிஷிகேஷ்‌, ஸ்ரீஸ்வாமீ தயாநந்த ஆச்ரமத்தில்‌ 
ய்‌ oe ஏ 
தைத்திரீய உபநிஷத்‌ முகாம்‌ 
(ப்ரஹ்மாநந்த வல்லீ) 
நிகழ்த்துபவர்‌ 
ஓ. [ ௫ ப்‌ [ட 
பூஜ்யபாந்‌ ஓங்காராரருத்‌ மஹாஸவ ஈமிகள்‌ 
(ஆதிகுரு ஸ்ரீப்ரஜ்ஞா தக்ஷிணாமூர்த்தி வித்யாபீடம்‌, வேதபுரீ, தேனி. ஸ்ரீபுவநேச்வரீ அவதூத வித்யாபீடம்‌, புதுக்கோட்டை) 
இடம்‌: ந்‌ ப ல 6 a முகாமில்‌ கலந்துகொள்ள 
ஆர்ஷ எப நாள்‌: ஸ்ரீதுர்முக, le 2: புதன்‌ முதல்‌ வல்ல அன்பர்கள்‌. 
ன ரக்ரர்‌ நாடா பங்குனி 29 செவ்வாய்‌ வரை i ரு 
ரிக (05-04-2017 முதல்‌ 11-04-2017 வரை) க்கிய அணல்‌ 
உணவு மற்றும்‌ தங்குமிடத்திற்காக தன்னார்வத்துடன்‌ தாராளமான நன்கொடையினை 
“Sri Gangadhareswar Trust, Rishikesh” என்ற பெயரில்‌ காசோலையாகவோ ரொக்கமாகவோ 
ஸ்ரீஸ்வாமி தயாநந்தர்‌ ஆச்ரமத்திற்கு வழங்கவும்‌. ரிஷிகேஷ்‌ முகாமிற்கு சென்று வர 
பயண ஏற்பாடுகளை அவரவர்களே செய்துகொள்ள வேண்டும்‌. 
மேலும்‌ விவரங்களுக்கு 94430 51910௦ 77082 31122 
swamiomkarananda@gmail.com 


மந்‌ ழராவல்ஸின்‌ சுற்றுலாக்கள்‌ மற்றும்‌ யாத்திரைகள்‌ 
எமது இலங்கை 
தயாரிக்கப்படும்‌ உணவுடன்‌ கொழும்பு - முனிஸ்வரம்‌ - மன்னார்‌ - அனுராதபுரம்‌ க்‌ 


30.3.17 ராமாயண யாத்திரையில்‌ - வைஷ்ணவ சமையல்காரர்களால்‌ 
யாழ்ப்பாணம்‌ - கண்டி - திரிகோணமலை - நுவரேலியா - கதிர்காமம்‌. ல்‌ 

ரூ. 55,000/- விமான கட்டணம்‌, தரமான ஹோட்டல்‌, விசா உட்பட மற்றும்‌ ன ண்ட 
16.4.17 - ரூ. 52,000/- விமான கட்டணம்‌ / தரமான ஹோட்டல்‌ / விசா / உணவு உட்பட. இஹ யற்று 


முழு மூக்திநாத்‌ - இரயில்‌ மூலம்‌ - 16 நாள்‌ : வடஇந்திய ஆன்மிக யாத்திரை 
13.3.17, 1.4.17, 17.4.17, 1.5.17, 15.5.17 (Ac Rooms and Ac Transportation) 
ரூ. 32,000/- . இரயில்‌ / விமான கட்டணம்‌ ்‌  12நாள்‌-15.3.17, 19.4.17, 15.5.17 
முக்திநாத்‌ - விமானம்‌ மூலம்‌ 5 நாள்‌ ரூ. 25,000/- . இரயில்‌ / விமான கட்டணம்‌ 
17.3.17, 5.4.17, 21.4.17, 5.5.17, 19.517 ! காசி - கயா - அலகாயாத்‌ 
ர. 27,000/- * விமான கட்டணம்‌ ்‌ இரயில்‌ மூலம்‌ - 8 நாள்‌ - 24.3.17, 23.4.17, 1.5.17 
பஞ்சதுவாரகை A பஸ்‌, A/c ரூம்‌ வசதிகளுடன்‌ ' ரூ. 6,500/- ., இரயில்‌ கட்டணம்‌ 
12 நாள்‌ - 15.3.17, 19.4.17 ்‌ விமான மூலம்‌ - 5 நாள்‌ - 25.3.17, 24.4.17, 2.5.17 
ஞ்‌, 19,500/- * இரயில்‌ / விமான கட்டணம்‌ . ம 5,500/- * விமான கட்டணம்‌ 
பத்ரி - கேதார்‌ - 12 நாள்‌ - 8.5.17, 3.6.17 : சார்தாம்‌ - 16 நாள்‌ - 17.5.17, 18.6.17 
ஞ்‌, 14,900/- * இரயில்‌ / விமான கட்டணம்‌ ்‌ ற்‌, 18,900/- + இரயில்‌ / விமான கட்டணம்‌ 


பந்‌ மூராவலஸ்மை . சென்னை : 6534 5081 / 43518474 & 92833 70555 
mall sritrave@a nail com மனைவ மதுரை :0452-2340942, 9600156942 / 91 


email: sritrave@gmail.com, www.sreetravels.net 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
_ ல்‌ _ 


ஐ 
[uj 
அ 

= 

[7] 


யதீஷ்வரி கிருஷ்ணப்ரியா அம்பா. 


பெண்‌ கல்வியின்‌ லட்யெம்‌ எது? உணர்ந்ததை அவர்களின்‌ கண்களில்‌ தெரிந்த 


ஆர்வம்‌ காட்டிற்று. அவர்களது கற்பனை 


தேசபக்திக்கும்‌ தெய்வபக்திக்கும்‌ உறுதியான 


அஸ்திவாரம்‌ நல்லொழுக்கமும்‌ நற்பண்புமே. பண்பை வளத்தையும்‌ உணர்ச்சிச்‌ செல்வத்தையும்‌ 
கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்‌ நிவேதிகை. 

“உங்கள்‌ ராணி யார்‌?': தாம்‌ கூறிய 

கதைகள்‌ மாணவியர்‌ மனதில்‌ எவ்வளவு 


உருவாக்குவதுதான்‌ பெண்‌ கல்வியின்‌ லட்சியம்‌. அதற்குக்‌ 

குறைந்த வேறு எந்த லட்சியமும்‌ பாரதத்தில்‌ பெண்‌ 
கல்வியை உயிரற்றதாக்கிவிடும்‌ என்று நம்பினார்‌ நிவேதிகை. 
தூரம்‌ இடம்‌ பிடித்துள்ளன என்பதைச்‌ 
சோதிக்க விரும்பிய நிவேதிதை 
ஒருமுறை அவர்களிடம்‌, “உங்கள்‌ ராணி 


எனவே அத்தகைய தேசிய லட்சியத்தில்‌ மாணவியரை 
நிலைபெறச்‌ செய்ய பாரதத்தின்‌ சிறந்த கற்புக்கரசிகளின்‌ 
வரலாறுகளை அவர்களுக்குக்‌ கூறுவார்‌. சீதை, சாவித்திரி, 
யார்‌?” என்று கேட்டார்‌. 


“விக்டோரியா 


தமயந்தி, காந்தாரி, ராஜபுதனத்து வீரப்பெண்மணியான 
சித்தூர்‌ ராணி பத்மினி இவர்கள்தாம்‌ தம்‌ லட்யெப்‌ மகாராணி என்று 


பெண்மணிகள்‌ என்பதை மாணவியரின்‌ மனதில்‌ பதிய 


அனைவரும்‌ விடையளித்தனர்‌. திகைப்பும்‌ 
வேதனையும்‌ அடைந்த நிவேதிதை, “என்ன? 


வைப்பார்‌. 

மாணவியரிடம்‌, “பாரதப்‌ புதல்வியரே, நீங்கள்‌ தை க சாவித்திரியும்‌ ம்‌ பிறந்த ன்‌ த்த 
ராஜபுதனத்துப்‌ பெண்கள்‌ போல்‌ வீரத்துடன்‌ விளங்க த்தல்‌ பப்‌ டப்ப ர ரர. 
வேண்டும்‌. அந்த க்ஷத்திரியப்‌ பெண்களைப்போல்‌ யாக மதிக்கத்‌ தக்கவர்‌ யாரும்‌ இல்லையா? 


A ன்‌ ன ரக ம்‌ பன்‌ ட்‌ ்‌ விக்டோரியா மகாராணியா உங்கள்‌ 
இருப்போம்‌ என்று சபதம்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌' என்பார்‌. 
சித்தூர்‌, உஜ்ஜயினி போன்ற வரலாற்று முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த இடங்களுக்கு அழைத்துச்‌ செல்லாத குறையை, 
தனது தத்ரூபமான வர்ணனைகள்‌ கொண்ட கதைகளினால்‌ 
ஈடுகட்டினார்‌ நிவேதிதை. 

ஒரு முறை வகுப்பில்‌, “சித்தூர்‌ கோட்டை அமைந்திருந்த குன்றின்‌ 
மீது நான்‌ ஏறினேன்‌. உச்சியை அடைந்ததும்‌ முழந்தாளிட்டு அமர்ந்‌ 


பெண கலவியின்‌ 
லட்சியம்‌ 


தேன்‌. கண்களைமூடி பத்மினியைநினைத்தேன்‌' 


என்றுகூறியபடியேகண்களைமூடிக்கொண்டார்‌. 


கொண்டிருந்த சிதையில்‌ குதிக்கத்‌ தயாராக நின்ற 


“எரிந்து 


பத்மினியை நான்‌ எனது மனக்கண்ணால்‌ கண்டேன்‌. அவளது 


கடைசி எண்ணம்‌ என்னவாக இருந்திருக்கும்‌ என்று கற்பனை 
செய்தேன்‌. ஆகா, என்ன அற்புதம்‌! என்ன அழகு!” என்று கூறி, 
அவர்‌ மேற்கொண்டு பேசாமல்‌ தியானத்தில்‌ மூழ்கினார்‌. 

சித்தூருக்கே 


மரங்களும்‌, மேகங்களும்‌ 
பழங்கள்‌ ஏராளமாக உள்ள மரங்கள்‌, அவற்றின்‌ 
பாரத்தால்‌ வளைந்து, வணங்கி இருக்கின்றன. புதிய 
குண்ணீரைக்‌ கொண்ட மேகங்கள்‌ [கருமேகங்கள்‌] 


ராணி? அணியாம்‌ 


கற்பினுக்கு 
சீதாதேவி அல்லவா உங்கள்‌ ராணி?” 
என்று வேதனையுடன்‌ வெடித்தார்‌. 
“உங்கள்‌ ராணி தோதேவி' 
பலமுறை கூறி, அதை அவர்கள்‌ மனதில்‌ 
மறக்க முடியாதபடி பதியவைத்தார்‌. 


அவரது மாணவியரும்‌ வந்தது போல்‌ 


என்று 


ள்‌ ப அட அட்லி ட்‌ 
மழை பெய்வதற்காக எல்லா இடங்களிலும்‌ பரவி அந்தே வ்‌ பணய ட்‌ ன்‌ விக்டேோங்‌ 
சஞ்சரிக்கின்றன. மகாராணி' என்று கூறிய அவர்களைப்‌ 
ட்‌ க g போன்றவர்கள்‌ இன்றும்‌ நம்மில்‌ எத்தனையோ 

நல்லவர்களான பெரியோர்கள்‌, செல்வத்துடன்‌ கூடி . 8 ட்‌ fl 
பேர்‌ இருக்கிறார்களே! சகோதரி அன்று 


இருந்தாலும்‌, அகம்பாவம்‌ கொள்ளாதவர்களாக 
இருப்பார்கள்‌. மேலே கண்ட குணங்களெல்லாம்‌, 
பரோபகாரிகளுக்கு இயற்கையாகவே அமைந்தவை. 
- பர்த்ருஹரி 


அளித்த விழிப்புணர்வை அறிந்து போற்றினால்‌, 
அவர்‌ இன்றும்‌ நமக்கு அந்தத்‌ தெளிவைத்‌ தர 
மாட்டாரா? ஃ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 


ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ திருப்பெயரை ஜபிப்பவர்கள்‌ தூய்மை அடைகிறார்கள்‌. - சுவாமி விவேகானந்தர்‌ 


ழை. - சான்றோர்‌ வாக்கு 


உன்‌ ஆதர்ச புருஷன்‌ உனக்குப்‌ போட்டியாளன்‌ ஆ 


மும்பையில்‌ வசிக்கும்‌ இளம்‌ மாணவன்‌ 
ஆரவ்‌ ஹக்‌ புற்றுநோயால்‌ பாதிக்கப்பட்ட 
குழந்தைகள்‌ நலனுக்காகத்‌ தொண்டு செய்து 
வருகிறான்‌. “மும்பை மனிதர்கள்‌' என்ற 
இந்த 
இளம்‌ சேவகனும்‌ இடம்பெற்றுள்ளான்‌. 


ஃபேஸ்புக்‌ சமூகவலை தளத்தில்‌ 


தீபாவளிப்‌ பண்டிகை அன்று தன்னு 
அருகிலிருந்த புற்றுநோய்‌ 
மருத்துவமனைக்கு 
அழைத்துச்‌ சென்றது முதல்‌ 
உலகின்‌ மீதான தன்‌ பார்வை 


ஒட்டு மொத்தமாக மாறி 


டைய தாய்‌, 


விட்டதாகக்‌ கூறுகிறான்‌ 
ஆரவ்‌. 
அவன்‌ மேலும்‌ கூறியதாவது: 
“அமெரிக்காவிலிருந்து 
கடந்த ஆண்டு நாங்கள்‌ மும்பை 
யில்‌ குடிபுகுந்தோம்‌. தீபாவளிப்‌ 
பண்டிகை அன்று குழந்தைகளுக்கான 
புற்றுநோய்‌ மருத்துவமனைக்கு என்னை 
அந்த 
மீதான 


என்‌ தாய்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 
அனுபவம்‌ 
என்னுடைய பார்வையில்‌ மிகப்‌ பெரிய 
மாற்றத்தை ஏற்படுத்தியது. 

“ஒன்று மட்டும்‌ என்னை உறுத்திக்‌ 
கொண்டே இருந்தது. எனக்குக்‌ கிடைக்காத 


உலக வாழ்க்கை 


சாதாரண விஷயங்களைப்‌ பற்றி நான்‌ 
பலமுறை புலம்பியிருக்கிறேன்‌. 

“ஆனால்‌, இந்த உலகில்‌ தங்களுக்கு என 
எதுவுமே இல்லாமலும்‌ நாளை உயிரோடு 
இருப்போமா என்பதுகூட நிச்சயம்‌ இல்லா 
மலும்‌ வாழ்பவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ அதற்காக வருந்தாமல்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
அயலக ம ப்பம்‌ ட்‌ 


திருப்தியுடனும்‌ மகிழ்ச்சியுடனும்‌ இருப்பது என்னை 
உறுத்தியது. 

“அன்று முதல்‌, டாக்டர்‌ எர்னஸ்ட்‌ போர்கஸ்‌ நினைவு 
இல்லத்திற்குச்‌ செல்வதை வழக்கமாகக்‌ கொண்டேன்‌. 
அங்கு சிகிச்சை பெற்ற சிறுவன்‌ ஆதித்யா என்‌ வாழ்வுக்குப்‌ 
புதிய பொருள்‌ தந்தான்‌. 

“அதித்யா மிகத்‌ தீவிரமான கிரிக்கெட்‌ ரசிகன்‌. அவனுக்கு 
இந்தச்‌ சிறிய வயதில்‌ ஏற்பட்டுள்ள சோதனைகள்‌ குறித்து 
ஆதித்யாவின்‌ தாயிடம்‌, நானும்‌ என்‌ அம்மாவும்‌ பேசினோம்‌. 

“புற்றுநோய்க்கான கீமோதெரபி சிகிச்சைக்குப்‌ பிறகு, 
ஆதித்யா உடல்‌ அளவிலும்‌ மனதளவிலும்‌ மிகவும்‌ தளர்ந்து 
போனான்‌. அப்போது, அவனுக்குள்‌ இருந்த கிரிக்கெட்‌ 
ஆர்வம்தான்‌ அவனைச்‌ சிறிது உற்சாகத்துடன்‌ தெம்பாக 
வைத்திருந்தது. 

“கிரிக்கெட்‌ போட்டி நடக்கிறது என்று கேள்விப்பட்டால்‌ 
போதும்‌. எவ்வளவுதான்‌ சோர்வாக இருந்தாலும்‌, அவன்‌ 
நகரத்திற்கு ஓடிப்போய்‌ அங்கு இருக்கும்‌ முடிதிருத்தும்‌ 
கடையின்‌ வெளியே நின்று தொலைக்காட்சியில்‌ கிரிக்கெட்‌ 
பார்த்துவிடுவான்‌. அவனுடைய வாழ்நாள்‌ கனவு, கிரிக்கெட்‌ 
போட்டியை ஒருமுறையாவது நேரடியாகப்‌ பார்த்துவிட 
வேண்டும்‌ என்பதே. 

“அந்தச்‌ சமயத்தில்‌ ஐ.பி.எல்‌ கிரிக்கெட்‌ போட்டிகள்‌ 
முடியும்‌ தருவாயில்‌ இருந்தன. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ 
ஆதித்யாவின்‌ வாழ்நாள்‌ கனவை 


நனவாக்க நாங்கள்‌ நினைத்தோம்‌. 


“கிரிக்கெட்‌ போட்டிக்கான 2 முக்கிய பிரமுகர்‌ நுழைவுச்‌ 
சீட்டுகள்‌ வாங்கி, போட்டி நாளன்று அவனுக்கு வழங்கி 
ஆச்சரியப்பட வைத்தோம்‌. அப்போது அவன்‌ முகத்தில்‌ 
பொங்கி வழிந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதை நான்‌ 
மறக்கவே முடியாது. 

“போட்டி தொடங்கி முடியும்வரை துள்ளிக்‌ குதித்தபடி 
மகிழ்ச்சியில்‌ மிதந்தான்‌. கைகளைத்‌ தட்டியும்‌, உற்சாகக்‌ 
குரல்‌ எழுப்பியும்‌ குதூகலத்துடன்‌ ஆனந்தப்‌ பித்துப்பிடித்த 
படி பரவசமடைந்தான்‌. கிரிக்கெட்‌ போட்டியை நேரில்‌ பார்த்‌ 
தது அவனுக்கு இதுவே முதல்முறை. அது மட்டுமில்லாமல்‌, 
அவன்‌ வாழ்நாளிலேயே இதுவரை இல்லாத அளவு அதிக 
உணவை அன்றுதான்‌ சாப்பிட்டதாகவும்‌ குறிப்பிட்டான்‌. 
அவனுடைய மகிழ்ச்சி ஆரவாரம்‌ என்‌ கண்களைத்‌ துறந்தது. 


பங்குனி-மார்ச்‌ 2017 


ஒரு மகத்தான லட்சியத்திற்காக உயிரை விடு. -சுவாமி விவேகானந்தர்‌ 


“அன்றிலிருந்து, ஏழை இளம்‌ புற்றுநோயாளிகள்‌ 
நலனுக்காக 'நர்கிஸ்‌ தத்‌' தொண்டு நிறுவனம்‌ மூலம்‌ 
நிதியுதவி திரட்ட உறுதி கொண்டேன்‌. 

“இந்த அமைப்பின்‌ வாயிலாகக்‌ கடந்த நான்கு 
மாதங்களில்‌ ரூ.7.80 லட்சம்‌ நன்கொடை திரட்டி 
யுள்ளேன்‌. இது போன்ற குழந்தைகளுக்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ கடலளவு நிதியில்‌ இது ஒரு சிறுதுளி மட்டுமே. 

“போதுமான அளவு செல்வம்‌ உள்ள என்‌ வயதுப்‌ 
பிள்ளைகளையெல்லாம்‌ ஒன்று கேட்டுக்‌ கொள்கி 
நான்கைந்து 
ஸ்டேஷன்கள்‌' (வீடியோ கேம்‌) வாங்கப்‌ பெரிய 
தொகை செலவிடுகிறோம்‌. விலை உயர்ந்த பல 


றேன்‌. மாதா மாதம்‌ “ப்ளே 


பொருட்களையும்‌ வாங்கிக்‌ குவிக்கிறோம்‌. 
“இதெல்லாம்‌ முற்றிலும்‌ தவறு என்று நான்‌ 
சொல்லவில்லை. ஆனால்‌, அடுத்தமுறை கடைக்‌ 
குச்‌ செல்லும்போது ஒரு வீடியோ கேமைக்‌ குறைத்து 
அதன்மூலம்‌ சிறிய 
தொகையை நல்ல காரியத்திற்கு நன்கொடையாகத்‌ 


வாங்குங்கள்‌. மீதமாகும்‌ 
தாருங்கள்‌. நீங்கள்‌ அளிக்கும்‌ சிறு தொகை ஒரு 
உயிரையே காப்பாற்றக்கூடும்‌. 

“நாம்‌ அதிர்ஷ்டசாலிகள்‌. பள்ளிக்கூடம்‌ போகி 
றோம்‌. நம்முடைய எல்லாப்‌ பணத்‌ தேவைகளும்‌ 
நிறைவேறுகின்றன. ஆனால்‌, புற்றுநோய்‌ சிகிக்சை 


போன்ற பெரிய அளவில்‌ செலவு செய்யும்‌ 
பெற்றோர்களின்‌ பிள்ளைகளின்‌ நிலை என்ன? 

“மற்ற எல்லாக்‌ குழந்தைகளையும்‌ போல, அந்த 
நோயாளிக்‌ குழந்தைகளுக்கும்‌ பள்ளிக்கூடம்‌ சென்று 
படிக்க, விளையாட உரிமை உள்ளது. நம்மைப்போல 
அவர்களும்‌ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்‌. 

“இந்த நாளில்‌ இப்போதாவது ஒரு நிமிடம்‌ அவர்‌ 
களைப்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌. இந்த மாதம்‌ முதல்‌, 
ஏழை நோயாளிக்‌ குழந்தைகளுக்காக நன்கொடை 
வழங்க சேமிக்கத்‌ தொடங்குவோம்‌” என்கிறான்‌ 
இளம்‌ சேவகன்‌ ஆரவ்‌ ஹக்‌... இவன்‌ மும்பை 
மனிதன்‌ அல்ல... மாமனிதன்‌. 

- தகவல்‌ : Face Book 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
சம்‌ 0 க க்‌ 


(ரீ விஜயா ராவல்‌ சர்வீஸ்‌ 
எண்‌. 18, ஆரிமுத்து ஆசாரி தெரு, 


திருவல்லிக்கேணி. சென்னை-5. 


email : srivijayatravels@ yahoo.com 
ஸ்தாபகர்‌ : வி,சுப்பாராவ்‌ உரிமையாளர்‌ : சு.பத்ரி 


போன்‌ : 28442850, 28444538 செல்‌ : 9444019151 


20.04.17 4 நாட்கள்‌ கொண்ட மந்திராலய யாத்திரை: 

23.06.17 நெல்லூர்‌, ஸ்ரீசைலம்‌, மந்த்ராலயம்‌, மகாநந்தி, 
அஹோபிலம்‌ (2X2) புஸ்‌ பேக்‌ கட்டணம்‌ 
ரூ.5,500/- 
14 நாட்கள்‌ 
அகமதாபாத்‌, 
டாக்கூர்‌ துவாரகா, பேட்‌ துவாரகா, ஸ்ரீநாத்‌ 
துவாரகா, காங்குரொலி துவாரகா, கோமதி 
துவாரகா, ஹரிசித்தி மாதா, போர்பந்தர்‌, புஸ்கர்‌, 
சித்பூர்‌ மாத்ருகயா, அம்பாஜி, மவுண்ட்‌ அபு, 
சோம்நாத்‌ ஆகியன. கட்டணம்‌ ரூ.14,500/- 


யாத்திரை: 
வீர்பூர்‌ பாலக்‌, 


பஞ்சதுவாரகா 
அட்சர்தாம்‌, 


8 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: காசி, 
கயா, அலகாபாத்‌ ஆகியன. நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ.8,000/- 
12 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: 
புரி, புவனேஸ்வர்‌, கோனாராக்‌, காசி, கயா, 
அயோத்தி, 


அலகாபாத்‌, நைமிசாரண்யம்‌ 


ஆகியன. கட்டணம்‌ ரூ.12,900/- 


15 நாட்கள்‌ கொண்ட காசி, டில்லி யாத்திரை: 
புரி, புவனேஸ்வர்‌, கோனாராக்‌, காசி, கயா, 
அலகாபாத்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, 
ஹரித்துவார்‌, டில்லி, ஆக்ரா, மதுரா ஆகியன. 
கட்டணம்‌ ரூ.15,000/- 

14 நாட்கள்‌ கொண்ட பத்ரிநாத்‌ யாத்திரை: 
டெல்லி, பத்ரிநாத்‌, கேதார்நாத்‌, ஹரித்துவார்‌, 
ரிஷிகேஷ்‌, ஆக்ரா, மதுரா, 
ஆகியன. கட்டணம்‌ ரூ.14,500/- 


பிருந்தாவன்‌ 


12 நாட்கள்‌ கொண்ட முக்திநாத்‌ யாத்திரை: 
கோரக்பூர்‌, சனோலி, காட்மாண்டு, போக்ரா, 
முக்திநாத்‌, மனகாமனா அம்மன்‌ மலைகோவில்‌, 
அயோத்தியா, நைமிசாரண்யம்‌ ஆகியன. கட்ட 
ணம்‌ ரூ.14,500/- (ஹெலிகாப்டர்‌ கட்டணம்‌ தனி) 

13 நாட்கள்‌ கொண்டது: ஆக்ரா, மதுரா, பிருந்‌ 
நியூடெல்லி, குளு மணாலி, 
வைஸ்ணவ தேவி, சாமுண்டாதேவி, 
ஜ்வாலாமுகி, காங்டா தேவி, அமிர்தசரஸ்‌, 


தாவன்‌, 


வாகாபாடர்‌, குருக்ஷேத்ரம்‌ ஆகியன. கட்டணம்‌ 
ரூ.14,500/- 


யாத்திரையில்‌ கலந்து கொள்பவர்கள்‌ பெயர்‌ வயது செலுத்தி முன்பதிவு 
செய்து கொள்ளவும்‌. காலை டிபன்‌ காபி, 2 வேளை சாப்பாடு தங்கும்‌ 
இடவசதி ஊர்சுற்றிப்‌ பார்க்கும்‌ செலவு கம்பெனிக்கு உட்பட்டது. 


பங்குனி-மார்ச்‌ 2017 


இணவ ய வையை வையை னை வ வ வைய ட படட 


சோம்பல்‌, தூக்கம்‌, மந்த நிலை, மோகம்‌ - இவை தமோ குணத்தின்‌ அடையாளம்‌. - சுவாமி விவேகானந்தர்‌ 


தீர்த்த யாத்திரையும்‌ சாது சங்கமும்‌ 
ஆன்மிகப்‌ 


புத்துணர்வையும்‌ மனத்‌ ௦ 
தூய்மையையும்‌ அளிப்பவை. இவை 
ஆன்மிக விழிப்புணர்வுக்கு முக்கியம்‌ 


என்றே சாஸ்திரங்களும்‌ பாரம்பரியங்களும்‌ 
வலியுறுத்துகின்றன. சில பாரம்பரியங்க 
ளில்‌ புனித யாத்திரையும்‌ சாது சங்கமும்‌ 
கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. 

தீர்த்த யாத்திரை என்பது மகான்களும்‌ 
அவதார புருஷர்களும்‌ வாழ்ந்து மறைந்த 
இடங்களுக்கும்‌, கடவுளின்‌ சாந்நித்தியம்‌ 
அதிகம்‌ வெளிப்படுகின்ற கோயில்களுக்கும்‌ 
செல்வது, புனித நதிகளில்‌ சம்பிரதாய 
முறைப்படி நீராடுவது, ரிஷிகளும்‌ முனிவர்‌ 
களும்‌ தவம்‌ செய்து வந்த மலைகளுக்கோ 
குகைகளுக்கோ செல்வது ஆகியவற்றைக்‌ 
குறிக்கும்‌. 

சம்பிரதாயபூஜை, விரதங்கள்‌, சாஸ்திர 
பாராயணம்‌, தனிமை, தியானம்‌, பிரார்த்தனை 
போன்றவற்றை இறைதாகம்‌ கொண்டவர்கள்‌ 
மேற்கொள்வதற்கென சில குறிப்பிட்ட இடங்‌ 
களைத்‌ தீர்த்தத்தலங்களாக ஒவ்வொரு மதமும்‌ 
குறிப்பிடுகின்றன. அத்தகைய புனிதத்‌ 
தலங்களுக்குச்‌ செல்வது யாத்திரிகனின்‌ மனதை 
தூய்மைப்படுத்தி விழிப்புணர்வை அளிக்கும்‌ 
என்பது நம்பிக்கை. 

குறிப்பிட்ட தீர்த்தத்தலங்களில்‌ எழுந்தருளியி 
ருக்கும்‌ தெய்வம்‌ கருணையுடன்‌ யாத்திரிகர்களின்‌ 
சந்தேகங்களையும்‌ நீக்கி 
அருள்பாலிக்கிறது என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 


பாவங்களையும்‌ 


ஆன்மிக அன்பர்களுக்கு சாதுசங்கம்‌ மிகவும்‌ 
இன்றியமையாத ஒன்று. ஏனெனில்‌ கடவுளிடத்தில்‌ 
அசைக்க முடியாத நம்பிக்கை பெறுவது கடினம்‌. 
காரணங்களைக்‌ கொண்டு கடவுள்‌ இருக்கிறாரா, 
இல்லையா என்பதை நிருபிக்க முடியாது. 


கடவுள்‌ இத்தன்மைதான்‌ கொண்டவர்‌ என்பதை 
சாஸ்திரங்களால்‌ விளக்க முடியாது. தத்துவமோ 
இன்னும்‌ சிக்கலானது. கடவுளை உணர்ந்தவர்கள்‌ 
மெளனத்தில்‌ திளைக்கிறார்கள்‌. அத்தகைய மகான்‌ 
களைச்‌ சந்திக்காமல்‌ ஒருவன்‌ கடவுளிடத்தில்‌ நம்பிக்‌ 


கையோ அவரது அருளையோ பெற முடியாது. 


அனுபூதி பெற்ற மகான்களின்‌ தொடர்பு ஞானத்‌ 
தையும்‌ பக்தியையும்‌ அளிக்க வல்லது என்கிறது 


யாத்திரை 


கூட்டுறவு மனதில்‌ சூழ்ந்துள்ள இருளை விரட்டி 
ஆன்மாவைப்‌ பிரகாசிக்கச்‌ செய்கிறது. 


ஆன்மிக அன்பர்களுக்குப்‌ 
சந்தேகங்கள்‌ இவை: 


பொதுவாக வரும்‌ 
தீர்த்த யாத்திரையும்‌ சாதுசங்கமும்‌ உண்மையில்‌ 
பக்தியையும்‌ ஆன்மிக விழிப்புணர்வையும்‌ தருகிறதா? 
தீர்த்த யாத்திரை என்பது புனிதமான கோயில்களுக்கும்‌ 
மலைகளுக்கும்‌ நதிகளுக்கும்‌ செல்வதுதானா? 
இயந்திரத்தனமாக சடங்குகளையும்‌ வழிபாட்டையும்‌ 
செய்வது ஆன்மிக ஏக்கத்தையும்‌ ஞானத்தையும்‌ 
பக்தியையும்‌ தந்துவிடுமா? எது உண்மையான 
சாதுசங்கம்‌? அது சாதுவைச்‌ சந்தித்து அவரோடு 
உரையாடுவது மட்டும்தானா? 
தீர்த்தயாத்திரை 
எது ஓர்‌ இடத்தைத்‌ தீர்த்தத்தலமாக மாற்றுறெது? 
தர்த்தத்தலங்கள்‌ என்பவை ஒரு மகான்‌ அல்லது 
அவதார புருஷரின்‌ பிறந்த இடமாகவோ அல்லது 
அவர்கள்‌ தவம்‌ செய்து அனுபூதி பெற்ற 
இடமாகவோ அமைந்திருப்பவை. 
நதியோ, 
கலைநயம்‌ 


கொஞ்சும்‌ 


கடவுள்‌ விக்ரெகமோ, கோயிலோ, 
மிக்க கட்டிட மோ, இயற்கை அழகு 
இடமோ தர்த்தத்தலமாகாது. எந்த 
இடத்தில்‌ மகான்களும்‌ அவதார புருஷர்களும்‌ 
ஆன்மிக சாந்நித்தியம்‌ நிறைந்திருக்கும்படி 
செய்திருக்கிறார்களோ, எந்த இடத்தில்‌ ஆன்மிக 
வரலாறுகளும்‌ நினைவுகளும்‌ பொதிந்துள்ளதோ 
அதுவே தீர்த்தத்தலம்‌. 


உத்தவ கீதை. கடவுளை உணர்ந்த மகான்கள்‌ நடமாடும்‌ 
கோயில்கள்‌ என்று போற்றப்படுகிறார்கள்‌. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ இதயத்தில்‌ இறைவனை 
இருத்தியபடிச்‌ செல்கிறார்கள்‌. ஆகவே இதுபோன்ற 
மகான்களை வழிபடுவது கடவுளுக்குப்‌ பிரீதியைத்‌ 
தருகிறது. எப்படி சூரியன்‌ இருளை விரட்டுகிறதோ 
அதுபோன்று கடவுளை உணர்ந்த மகான்களின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தீர்த்த யாத்திரை என்பது எதைக்‌ குறிக்கிறது? 
தீர்த்த யாத்திரையில்‌ இரு வகை. 1.புறத்தில்‌ 
தீர்த்த யாத்திரைக்கென்றே அமைந்த 
தலத்திற்குச்‌ செல்வது. 2.யாத்திரிகரின்‌ மனதில்‌ 
அந்தர்முகமாக விளங்குவது. 
இந்துக்களுக்கு வாராண? மிகப்‌ புனிதமான 
தீர்த்தத்தலம்‌. அது வெறுமனே ஒரு 


பங்குனி-மார்ச்‌ 2017 


வனி அதில்வுவும்தும்‌ 


நிலப்பகுதியில்‌ அமைந்த நகரமல்ல. அது கடவுளின்‌ யாக அனுபவிக்கும்‌ பாக்கியத்தைப்‌ 
சாந்நித்தியத்தாலும்‌ ரிஷிகள்‌ மற்றும்‌ மகான்களின்‌ புனிதத்‌ பெறுகிறார்கள்‌. 
தன்மையாலும்‌ பொன்மயமாக ஒளிரும்‌ தன்மை கொண்டது. இர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்‌ 


யாத்திரிகன்‌ ஒருவன்‌ மகான்களும்‌ 
அவதார புருஷர்களும்‌ வாழ்ந்த காலத்தில்‌ 
இருந்த உணர்வைப்‌ பெற்று, ஆன்மிக 
ஏக்கத்தை அதிகரித்து, அவர்களது வாழ்க்‌ 
அங்கு அன்னை காளி மரணமடைந்த ஜீவர்களின்‌ கர்மத்‌ கையையும்‌ உ ட ல 
தளைகளை வெட்டியெறிவதையும்‌ சிவபெருமான்‌ அந்த இம ன ரர... EL அந்தக்‌ 
ஜீவர்களின்‌ காதுகளில்‌ தாரக மந்திரத்தை ஓதி முக்தி காலத்தில்‌ நடந்த பக்திமிகு நிகழ்ச்சிகளை 
நேரில்‌ அனுபவிப்பது போன்று அந்த 


அந்தப்‌ பொன்மயமான வாராணசிக்கு மானச்கமாக 
யாத்திரை செல்வது ஆழ்ந்த பலன்களை அளிக்கும்‌. 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ வாராணசிக்குச்‌ சென்றபோது சிதைகள்‌ 
எரியூட்டப்படுகின்ற மணிகர்ணிகா கட்டத்தைக்‌ கண்டார்‌. 


யளிப்பதையும்‌ கண்டார்‌. யாத்திரிகன்‌ இந்தப்‌ பொன்‌ ்‌ ்‌ 
நினைவுகளில்‌ மூழ்கி, மனதில்‌ ஒரு நிரந்தர , 


மயமான வாராணசியையே காண வேண்டும்‌; உணர 
வைடு! மான புனிதப்‌ பதிவினைப்‌ பதிக்கும்போது 
LS ட்‌ 19 s s ee இ 1 
கல்கத்தாவிலுள்ள தக்ூனிணேஸ்வர கோயிலுக்குச்‌ அன்‌ யா்கிரையின்‌ பலன்‌ வசதியால்‌ 
ஆன்மிக ஏக்கமும்‌ பக்தியும்‌ இல்லாத 


செல்வதைக்‌ காட்டிலும்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ மகத்தான 
வர்கள்‌ புனிதத்‌ தலங்களுக்குச்‌ செல்வது " 


ஆன்மிக சாதனைகளைப்‌ புரிந்து, கடவுள்‌ உணர்வி ள்‌ கடல்‌ 
லேயே தோய்ந்து வாழ்ந்த அந்தப்‌ பொன்மயமான யாத்திரையாகாது. ஸ்ர்ரமகிருஷ்ணர்‌ 
தகஷிணேஸ்வரத்திற்கு மானசீகமாகச்‌ சென்று அந்த 
சாந்நித்தியத்தை உணர்வது மேலானது. வெறுமனே 
பிருந்தாவனத்திற்குச்‌ செல்வது பிருந்தாவனம்‌ சென்ற 
தாகாது. ஸ்ரீகிருஷ்ணரின்‌ வாழ்வும்‌ போதனையும்‌ 
நடந்த, ஆன்மிக மயமான அந்தப்‌ புனிதமான 
பிருந்தாவனத்திற்கு மானசகமாகச்‌ சென்று 
ஆன்மிகத்தில்‌ தோய்வது சிறந்தது. ஓரிடத்தில்‌ படுத்தபடி அமைதியாக அசைபோடு 

தீர்த்தத்தலத்தின்‌ புனிதத்தன்மை பற்றிய அறிவு வது போல்‌ விட்டிற்கு வந்த பின்‌ அமைதியாக, 
இன்றி யாத்திரை மேற்கொண்டு அதன்‌ ஆன்மிக தனிமையில்‌ க்கு ட ன டன்‌ பற்றிய 
அதிர்வலைகளை உள்வாங்கிக்‌ கொள்ளத்‌ தவறு நினைவுகளில்‌ மூழ்க வேண்டும்‌. அதன்‌ மகிமை 
பவர்கள்‌ எந்தவிதமான ஆன்மிக எழுச்சியையும்‌ ல்ல ரர ACEC ன 
பெறுவதில்லை. தீர்த்த யாத்திரையின்‌ மகத்துவத்தை புலனின்பங்களில்‌ மூழ்கிவிடக்கூடாது. 
உணராததாலேயே பெரும்பான்மையான மக்கள்‌ அப்படியிருந்தால்‌ அதன்‌ தெய்வீகத்‌ தாக்கம்‌ 
யாத்திரையின்‌ பலனைப்‌ பெறுவதில்லை. மனதில்‌ நீண்ட நேரம்‌ தங்காது." 

பகவான்‌ அல்லது அவதார புருஷரின்‌ ஓர்‌ அம்சம்‌ யாத்திரைக்கு இன்றியமையாதவை 
தீர்த்தத்தலத்தில்‌ இருந்தபடி ஆன்மிக நாட்ட தன்‌ இதயத்தில்‌ துலங்கும்‌ தெய்வத்தின்‌ 
முடையவர்களைத்‌ தம்மிடம்‌ இழுத்து அவர்களை சந்நிதிக்கு யாத்திரை செய்வதுதான்‌ இன்றியமையா 
உயர்த்துகிறது; அந்தச்‌ சக்தி தீர்த்தத்தலங்களில்‌ தது. தினசரி வாழ்வில்‌ தனது அந்தராத்மாவோடு 
எப்போதும்‌ இருக்கிறது என்பது தொன்று தொட்டு தொடர்பில்லாதவன்‌ வேறு எங்கு சென்றாலும்‌ 
வரும்‌ நம்பிக்கை. புண்ணியசாலிகளான பக்தர்‌ இறைவனுடன்‌ தொடர்பு கொள்ள முடியாது. 
கள்‌ அந்த இறைசாந்நித்தியத்தை நேரடி “எல்லாச்‌ செயல்களையும்‌ துறந்து, புனிதமானதும்‌ 
களங்கமற்றதும்‌, தேச, கால, இடம்‌ 
ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டதும்‌, 
எங்கும்‌ நீக்கமற நிறைந்திருப்பதும்‌, 
வெப்பம்‌ - குளிர்‌ போன்ற இருமை 
களை அழிப்பதும்‌, நிரந்தர ஆனந்‌ 
தத்தை அளிப்பதும்‌, எல்லாவற்றையும்‌ 
அறிந்ததுமான அந்த ஆத்மாவைத்‌ 
தனது இதயமாகிய கர்ப்பகிரகத்தில்‌ 
வழிபாடு செய்பவன்‌ அனைத்தையும்‌ 
கடந்து முக்தி நிலையை அடை கிறான்‌” 
என்கிறார்‌ ஸ்ரீசங்கரர்‌ ஆத்ம போதத்தில்‌. 


கூறுகிறார்‌: 

“பத்தியும்‌ அன்புமின்றி யாத்திரை மேற்‌ 
கொள்வதில்‌ எந்தப்‌ பலனும்‌ இல்லை. 
யாத்திரை மேற்கொள்ளும்போது அந்த 
இடத்தின்‌ மகிமைகளை மனதில்‌ இருத்திச்‌ 
செல்ல வேண்டும்‌. புல்லை மேய்ந்த பிறகு பசு 


ஓ 
நம்மைக்‌ காக்கும்‌; அதிகமான செல்வத்தை நாம்‌ காக்க வேண்டும்‌. - ஓர்‌ 


பிருந்தாவனம்‌ கேசிகட்டம்‌ 


பங்குனி-மார்ச்‌ 2017 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (ஸு. 
ப்‌ 


அறிஞர்‌ 


வம்‌ 


குறைவான செல்‌ 


பிரார்த்தனை செய்யும்‌ பழக்கம்‌ உள்ளவர்கள்‌ மிக எளிதாகத்‌ 
துன்பத்திலிருந்து விடுபடுகின்றனர்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ வாழ்வில்‌ 
ஏற்படும்‌ இன்னல்களால்‌ பாதிக்கப்படாமல்‌ அமைதியாக 
இருக்கிறார்கள்‌. துன்பங்களால்‌ நொந்து கிடக்கும்‌ உன்‌ உள்ளத்தை 
இறைவனிடம்‌ திறந்து காட்டு. அப்படிச்‌ செய்தால்‌ நீ அமைதியைப்‌ 
சத்‌ - அன்னை ஸ்ரீசாரதாதேவி 


ய LADS 


141 0 


ப்ப of Active Pharmaceutical 
Ingredients and Intermediates) 
Regd. Off. & Fact. : Plot No.88 & 89, Phase - 11, Sipcot Industrial Complex, 
Ranipet - 632 403, Tamil Nadu. Phone :04172 - 244820, 651507, 
Tele Fax : 04172 - 244820 E-mail : raoasvisslabss.net Web Site: www.svisslabss.net 


©:28443354 ஸ்ரீராமஜெயம்‌ E=mai:yagashree yatrasevice@gmai.com 


பாகமாக யாத்றா சர்வீஸ்‌ 


ஈன்‌. 12, யான்‌. 16/1, 7.2. கோயில்‌ தெரு, திருவல்லிக்கேகரி, சென்லன-5 (ராகவேந்திரா கோவில்‌ எதிரில்‌) 
செல்‌ : 9841577354, 9087801354 “ உரிமையாளா 8.8. பாலாஜி 

ஆது 10 நாட்கள்‌ கொண்ட சிக்கிம்‌-டார்ஸிலிங்‌ மாத்திரை. கொல்கத்தா, சிக்கிம்‌, டார்ஜிலிங்‌ நயர்‌ ஒருவருக்கு 

கட்டணம்‌ ரூ. 12,000/- 

ஆது 15 நாட்கள்‌ கொண்ட சிம்லா - குளு மணாலி யாத்திரை. நியூடெல்லி, ஆக்ரா, மதுரா, பிருந்தாவன்‌, அமிர்தசரஸ்‌. 

வாகா பார்டர்‌, வைஷ்ணவிதேவி, சண்டிதேவி, காங்கடாதேவி, சிந்தபூரணி, ஜ்வாலாமுடி, சிம்லா, குணா, மணாலி, 

குருஷேத்திரம்‌ -௬யர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ, 18,500/- (A/c Bus) 

இது 12 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை. பூரிறெகன்னாத்‌, கோனாரக்‌, புவனேஸ்வர்‌, கயா, புத்தகயா, அயோத்தியா, 

நைமிசாரண்யம்‌, அலகாபாத்‌, சித்ரகூடம்‌, காசி, சாரநாத்‌ -நயர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,200/- 

ஆது 15 நாட்கள்‌ கொண்ட சார்தாம்‌ யாத்திரை. ஹரித்துவார்‌, ரிஷிகேஷம்‌, தேவப்ரயாகை, கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, 


கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஜோஷிமடம்‌, நியூடெல்லி, ஆக்ரா, மதுரா பிருந்தாவன்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்ட 
ரூ. 21,000/- 


ஆது 7 நாட்கள்‌ கொண்ட கர்நாடக யாத்திரை. பெங்களுர்‌, மேல்கோட்டை, ஸ்றீரங்கபட்டினம்‌, மைசூர்‌, பேலூர்‌, 

ஹலபேடு, சிருங்கேரி, ஹெொரநாடு கங்க அன்னபூரணி, நஞ்சன்கூடு, குக்கேசுப்ரமணியம்‌, தர்மஸ்கலம்‌, கட்டில்‌, உடுப்பி, 

கொல்லூர்‌ மூகாம்பிகை, முருடீஸ்வார்‌ நயர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 9,500/- 

ஆது 10 நாட்கள்‌ கொண்ட அமர்நாத்‌ யாத்திரை. நியூடெல்லி, ஜம்மு, ஸ்ரீநகர்‌, அமர்நாக்‌, வைஷ்ணவி தவி -நயர்‌ 

ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 11,000/- 

அது 7 நாட்கன்‌ கொண்ட குதூகலமான ஆந்திரபிரகேஸ்‌ யாத்திரை. அஹோபிலம்‌, மஹா, மாக்கிராலயம்‌, 

ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, துவாரகைஜருமலை, விஜயவாடா, மங்களகிரி,  நயர்‌ 
ரூ. 9,000/- 

ஆது 8 நாட்கள்‌ கொண்ட குதூகலமான கேரணா திவ்யதேச யாத்திரை. மதுரை, இருக்கூடல்‌, இருமாலிருஞ்‌ ரோலை 

மலை, திருமோகூர்‌, கன்னியாகுமரி, சுசீந்திரம்‌, இருவண்பரிசாரம்‌, இருவாட்டாறு, இருவனத்தபுமம்‌, வாரகழ, திருவல்லவாழ்‌, 

திருப்புலியூர்‌, திருவாறன்விளை, இரு வண்வண்டுர்‌, இருக்கடித்தானம்‌, இருச்செங்குன்றரர்‌, சோட்டானிக்கரா, இருக்காட்கரை, 

திருமுழிக்களம்‌, இருவஞ்சைக்‌ களம்‌, குருவாயூர்‌, இருநாவரய்‌, இருவித்‌ துவக்கோடு தென்இிருமலை - நயர்‌ ஒருவருக்கு 

கட்டணம்‌ ரூ. 10,000/- 


ரத்ந 1 0 ட த. மா இதா பப. 0 128.6) 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
வ ப ர ட ட ட ட 


கற்பனை அற்றவனுக்கு ஒரே மாதிரி பணி செய்தல்‌ என்பது ஒரு புகலிடம்‌. - ஆஸ்கார்‌ ஒயில்டு 

இங்கு கர்ப்பகிரகம்‌ என்பது தீர்த்தத்தலத்தைக்‌ குறிக்கிறது. ' துள்ள அறிவே கங்கை. பக்தியும்‌ 
புறத்தில்‌ உள்ள தீர்த்தத்தலத்தில்‌ சில அசெளகரியங்கள்‌ இருக்கலாம்‌. சிரத்தையும்‌ கயா க்ஷேத்திரம்‌, தம்‌ 
அது வெகுதொலைவில்‌ இருப்பதால்‌ யாத்திரிகனுக்குச்‌ செலவையும்‌ : ஆச்சாரியரின்‌ திருவடியை தியானம்‌ 
உடல்‌ சோர்வையும்‌ தரும்‌. காலநிலை பாதகத்தினால்‌ : செய்வதே பிரயாகை க்ஷேத்திரம்‌. 
யாத்திரிகனுக்கு யாத்திரைப்‌ பலன்‌ கிடைக்காமல்‌ போகலாம்‌, / “எல்லாவித மக்களின்‌ மனோ 
சூழ்நிலை யாத்திரிகனுக்குத்‌ தொந்தரவு தரலாம்‌. நிலையையும்‌ சாட்சியாகக்‌ கண்டு 

கொள்ளைக்காரர்கள்‌, திருடர்கள்‌, ஆசைபிடித்த பூஜாரிகள்‌ : வரும்‌ அந்தர்யாமி விஸ்வேஸ்வரனே 
ஆகியோரால்‌ துன்பம்‌ வரலாம்‌. எல்லாவற்றிற்கும்மேல்‌ / துரீயநிலை. 
யாத்திரையின்‌ புண்ணியம்‌ என்றும்‌ நிரந்தமாக இருப்பதில்லை. } “இவையெல்லாம்‌ என்‌ உடலிலே 
ஆனால்‌ தனது அந்தராத்மாவை வழிபடுபவனுக்கு மேற்‌ இருக்கும்போது வேறு தீர்த்தங்களில்‌ 
கண்ட தொல்லைகளும்‌ தீமைகளும்‌ இல்லை. பரமாத்மா ' என்ன இருக்றெது?' 
வோடு தொடர்புகொள்வது ஜீவாத்மாவிற்குத்‌ தெய்வத்தன்‌ - க்‌ 

ட ்‌ க்‌ ல ன்‌ தீர்த்த யாத்திரையின்‌ தத்துவத்தை சுவாமி 

மையையும்‌ நிரந்தர ஆனந்தத்தையும்‌ தரும்‌. ்‌ விவேகானந்தர்‌ விளக்குகிறார்‌: 

பரமாத்மாவாகிய புனித நதியில்‌ நீராடுவதால்‌ ஜீவாத்‌ 
மாவின்‌ எல்லாவித அழுக்குகளும்‌ மறைந்துவிடுகின்றன 
என்கிறது மகாபாரதம்‌. 


“மனித உடம்பைத்‌ தவிர்த்து வேறு சிறந்த 

தீர்த்தத்‌ தலம்‌ இல்லை. உடலில்‌ வெளிப்படுவது 

போன்று வேறு எந்த இடத்திலும்‌ ஆத்மா இந்த 
அளவுக்கு வெளிப்படுவதும்‌ இல்லை. 


“பரமாத்மா என்னும்‌ நதியிலுள்ள நீர்‌ புலனடக்கத்‌ 
தால்‌ நிறைந்துள்ளது. சத்தியமே அதன்‌ நீரோட்டம்‌. 
தர்மம்‌ அதன்‌ கரை. கருணை அதன்‌ அலைகள்‌. ஓ - 
பாண்டு மைந்தா, இந்தப்‌ புனித நதியில்‌ நீராடு. . 
வெறும்‌ நதியில்‌ நீராடுவது ஆன்மாவைத்‌ 


தூய்மையாக்காது.” 


“புரி ஜகந்நாதர்‌ தேரும்கூட இந்த உடம்பாகிய 
தேரின்‌ தூல வடிவமே. உடம்பாகிய தேரில்‌ 
ஆன்மாவைக்‌ காண வேண்டும்‌. 

“ஆன்மாவை தேரில்‌ அமர்ந்திருப்பவனாக அறிந்து 
காசி பஞ்சகத்தில்‌ ஸ்ரீசங்கரர்‌ கூறுகிறார்‌: கொள்‌'. “உடலுக்குள்‌ அமர்ந்திருக்கும்‌ வாமனரை 
“விஷய நினைவுகளிலிருந்து விடுபட்ட மனதின்‌ .. 
உயர்ந்த சாந்த நிலை எதுவோ, அதுவே தீர்த்த 
தரிசியின்‌ சிறந்த கங்கையாக, மணிகர்ணிகா 
கட்டமாக உள்ளது. ஞானப்‌ பிரவாகமே .. 
நிர்மலமான ஆதிகங்கையாதலால்‌ (கங்கை . 


எல்லா தேவர்களும்‌ வழிபடுகிறார்கள்‌' என்பதை நீ 
. படித்ததில்லையா? ஆன்ம தரிசனமே ஜகந்நாதரின்‌ 
.. நேரடி தரிசனம்‌. “இந்தத்‌ தேரில்‌ வீற்றிருக்கும்‌ வாமனரைக்‌ 
கண்டவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை' என்பதன்‌ 
பொருள்‌, நீ எப்போதும்‌ உன்னோடு அடையாளப்படுத்திக்‌ 
பாயும்‌) ஆத்மஞான வடிவான காசியே ர கொள்ளும்‌ விசித்திரமான ஜடமூட்டையான உடலை 
நான்‌. ்‌ 

“சரீரமே காசி க்ஷேத்திரம்‌. மூவுல ... 
குக்கும்‌ தாய்போல்‌ எங்கும்‌ வியாபித்‌ . 


ஒதுக்கிவிட்டு, உன்னுள்‌ துலங்கும்‌ ஆன்மாவைக்‌ கண்டு 
விட்டால்‌ உனக்கு மறுபிறவி இல்லை. 
யாத்திரைக்கான ஆன்மிக வழிகாட்டுதல்கள்‌ 

1. யாத்திரை செல்லும்‌ முன்‌ யாத்திரிகனின்‌ மனம்‌ முதலில்‌ 
அந்தத்‌ தலத்திற்குச்‌ செல்ல வேண்டும்‌. யாத்திரிகன்‌ அந்தத்‌ 
. தீர்த்தத்‌ தலத்தில்‌ நடந்த தெய்வீக சம்பவங்களை மனதிற்குள்‌ 
காண வேண்டும்‌. 
i 2. தீர்த்த யாத்திரையை பிரார்த்தனை, அதைப்‌ பற்றிய சிந்தனை 
. மற்றும்‌ தியானத்திலேயே கழிக்க வேண்டும்‌. 

3. யாத்திரிகன்‌ தனிமையை நாடி, ஆன்மிக ஏக்கம்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அத்துடன்‌ பணிவுடனும்‌ மற்றவர்‌ தொடர்பின்றியும்‌ 
* இருக்க வேண்டும்‌. 

4. யாத்திரிகன்‌ கேமரா, மொபைல்‌ போன்‌, டைரி போன்ற 
வற்றை உபயோகிப்பதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. அவனுடைய 
மனமே கேமராவாக இருக்க வேண்டும்‌. அதன்‌ நினைவுகள்‌ இதயத்தில்‌ 
நிலைபெற்றிருக்க வேண்டும்‌. 

5. யாத்திரைக்குப்‌ பிறகு அதன்‌ நினைவுகளைப்‌ பொருத்தே அது 
ஆன்மிகத்திற்கு உதவுகின்ற யாத்திரையாக அமைந்ததா என்பதைத்‌ 

தீர்மானிக்க முடியும்‌. எனவே யாத்திரிகனின்‌ அனுபவங்கள்‌ 

. அவனது இதயத்திற்குள்‌ நிரந்தரமாகப்‌ பதிந்திருக்க வேண்டும்‌. * 
தமிழில்‌: சுவாமி அபவர்கானந்தர்‌ 


பங்குனி-மார்ச்‌ 2017 


உனக்கு நீயே நண்பனாக இரு; மற்றவர்களும்‌ உன்னிடம்‌ அப்படியே இருப்பார்‌. - தாமஸ்புல்லர்‌ 


ர்‌, விற்ப பிரம்‌ ல பர 


பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு புதிய மையம்‌ எழுப்ப உதவுங்கள்‌! 
ஒரு வேண்முகோள்‌ 


கேரளத்திலுள்ள ஹரிப்பாடு ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 1912-இல்‌ தொடங்கப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ 
ஆன்மிகப்‌ புதல்வரும்‌ நேரடிச்‌ சீடருமான ஸ்ரீமத்‌ சுவாமி பிரம்மானந்தர்‌ பல நாட்கள்‌ தங்கிய புனிதத்தலம்‌ 
- ஹரிப்பாடு. ஆனால்‌ பழமையான கட்டிடம்‌ தற்போது பெரிதும்‌ 


9 பாழடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில்‌ உள்ளது. 

பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ திருவருளால்‌ மையத்தை மீண்டும்‌ 

ட்‌ முழுமையாகக்‌ கட்டத்‌ திட்டங்கள்‌ வடிவமைக்கப்பட்டுள்ளன. 

துறவிகள்‌ தங்குமிடம்‌, நலவாழ்வு மற்றும்‌ சமுதாயப்‌ பணிகளுக்கான 

அறைகள்‌, அலுவலகம்‌, நூலகம்‌ மற்றும்‌ இலவச படிக்கும்‌ அறை, 

விருந்தினர்‌ அறை மற்றும்‌ பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ சர்வசமயக்‌ 
இரண்டு அறைகள்‌ ராது பழைய கிடங்கு, கோயில்‌ ஆகியவை திட்டத்தின்‌ 
இதில்தான்‌ தற்போது துறவிகள்‌ தங்குகின்றனர்‌. | முதல்‌ கடடமாகத்‌ துவங்கப்பட 


உள்ளன. அதற்கான திட்டங்கள்‌ | 
வகுக்கப்பட்டுள்ளன. ர 
இந்தச்‌ செயல்திட்டத்திற்கான உத்தேசச்‌ செலவு ரூ. 9 கோடி. 
எல்லா நல்ல உள்ளங்களையும்‌, குறிப்பாக ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்‌ இ: ட்‌ 
களை, தாராளமாக நிதி அளித்து ஸ்ரீராமகிருஷ்ணருக்கான திருக்கோயிலை | எ அ. 
எழுப்பி மனித குலத்திற்குச்‌ சேவை செய்து புண்ணியம்‌ பெற 


அழைக்கிறோம்‌. கட்டிடத்தின்‌ பாழடைந்த நிலை 
இந்தச்‌ சேவை யக்ஞத்தில்‌ பங்கேற்கும்‌ அனைவரும்‌ பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, அன்னை ஸ்ரீசாரதா 
தேவி மற்றும்‌ சுவாமிஜியின்‌ அருளாசிகளுக்குப்‌ பாத்திரமாவது உறுதி! 
ஜெய்‌ ஸ்ரீராமகிருஷ்ணா! குருதேவரின்‌ பணியில்‌, 
Details for sending donations சுவாமி வீரபத்ரானந்தர்‌, அத்யக்ஷ 
1. Donations from India : 1) Go to - www.onlinesbi.com > Then Select - SBI Collect>State - Kerala> 
Institutions - Charitable Instirutions > Ramakrishna Math Haripad. 
2. Cheque / D.D. may be drawn in favour of "Ramakrishna Math, Haripad" 
3. NEFT Transfer : A/C Number - 30642551603, State Bank of India, Haripad. RTGS/NEFT/IFS Code : 
SBINO010596. 
(In case of NEFT transfer please email your Name, Amount, Postal Address, PAN Number, Phone number 
& transaction details to srkmathharipad@gmail.com This is for accounting purposes.) 


© Donations from Foreign Countries: Kindly draw a Cheque / Draft in favour of "Ramakrishna Math" and 
send it to the General Secretary, Ramakrishna Math, Belur Math, Dt.Howrah (West Bengal), Pin-711 202, India. 


In the covering letter mention that it is a donation for Haripad Centre building fund. And inform all the 
details of the donation to e-mail: srkmathharipad@gmail.com, viveka.vira@gmail.com 


நன்கொடைகளுக்கு இந்திய வருமான வரிச்‌ சட்டப்‌ பிரிவு 806-யின்‌ கீழ்‌ வரிவிலக்கு உண்டு. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
வப ப ர ட ட வ ட த 


விஜய நகர சாம்ராஜ்‌ 
யத்தின்‌ மந்திரியாக 
இருந்த ஸ்ரீவித்யாரண்‌ 
யர்‌, வைஷ்ணவ ஆச்சா 
ரியரான  ஸ்ரீவேதாந்த 
தேசிக ஸ்வாமிகளின்‌ 
வறுமையை நீக்க விஜய 
நகரத்திற்கு எழுந்தருளூ 
மாறு வேண்டினார்‌. ஸ்ரீதேசிகர்‌ தமது வைராக்யத்தை 
ஒரு ஸ்லோகமாக்கி பதில்‌ எழுதினார்‌. ஸ்ரீவித்யாரண்யர்‌ 
மீண்டும்‌ வற்புறுத்தவே மேலும்‌ ஐந்து ஸ்லோகங்கள்‌ 
இயற்றி தமது வைராக்யத்தை விளக்கினார்‌. அவையே 
“வைராக்ய பஞ்சகம்‌ எனப்‌ போற்றப்படுகின்றன. 

முதல்‌ ஸ்லோகம்‌: 

க்ோணீ கோண சுதாம்ச பாலந கலா துர்வார 
கர்வாநல 

க்ஷுப்யத்‌ க்ஷத்ர நரேந்த்ர சாடு ரசநா தந்யாந்‌ ந 
மந்யாமஹே | 

தேவம்‌ ஸேவிதுமேவ நிச்சிநுமஹே யோ5ஸெள 
தயாளு: புரா 

தாநா முஷ்டி முசே குசேல முநயே தத்தே ஸ்ம 
வித்தேசதாம்‌ || 

பூமியின்‌ ஏதோ ஒரு மூலையில்‌ நூரற்றில்‌ ஒரு பகுதி 
யான நாட்டை ஒருவன்‌ ஆளுகிறான்‌. ஆனால்‌ அதைக்‌ 
கொண்டே அவனுக்குக்‌ கர்வம்‌ உண்டாகிறது. மனிதர்கள்‌ 
அவனைப்‌ புகழ்கிறார்கள்‌. ஆனால்‌ நாம்‌ அவற்றை 
எல்லாம்‌ ஒரு துரும்பன மதிக்கிறோம்‌. ஏனெனில்‌ 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ குசேலரின்‌ கையிலிருந்து ஒரு பிடி அவலை 
வலுவில்‌ ஏற்று, அந்த ஏழை அந்தணனுக்குக்‌ குபேர 
சம்பத்தை அருள்‌ புரிந்தார்‌. அப்படிப்பட்ட எல்லாம்‌ வல்ல 
இறைவனுக்கே ஊழியம்‌ நம்மை 
அர்ப்பணித்திருக்கிறோம்‌. 


செய்வதற்காக 


வைராக்ய பஞ்சகம்‌: 

1. ஸிலம்‌ கிமநலம்‌ பவே தநல மெளதரம்‌ பாதிதும்‌ 

பய: ப்ரஸ்ருதி பூரகம்‌ கிமுந தாரகம்‌ ஸாரஸம்‌ | 

அயத்ந மலமல்லகம்‌ பதி படச்சரம்‌ கச்சரம்‌ 

பஜந்தி விபுதா முதா ஹ்யஹஹ குக்ஷித: குக்ஷித: | 

வயலில்‌ சிந்திய நெல்மணிகளே நம்‌ பசியைத்‌ தீர்க்க 
போதுமானதாகாதா? ஒரு கையளவு நீர்‌ நமது தாகத்தைத்‌ 
தீர்க்காதா? மானத்தை மறைப்பதற்கு கெளபீனமாகப்‌ 
பாதையில்‌ கிடக்கும்‌ ஒரு கிழிந்த துணி போதாதா? இதையும்‌ 
விட நமக்கு என்ன வேண்டும்‌? ஆனால்‌ அந்தோ! நன்கு 
கற்றுணர்ந்த அறிஞர்களும்‌ தகுதியற்ற மனிதர்களைப்‌ 
புகழ்ந்து வாழ்க்கையை நடத்துகின்றனரே! என்ன பரிதாபம்‌! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


கதர ளிய 


2. ஜ்வலது ஜலதி க்ரோட க்ரீடத்‌ க்ருபீட பவ ப்ரபா- 
ப்ரதிபட படு ஜ்வாலா மாலாகுலோ ஜடராநல: | 


த்ருணமபி வயம்‌ ஸாயம்‌ ஸம்புல்ல மல்லி 
மதல்லிகா- 

பரிமள முசா வாசா யாசாமஹே ந மஹீச்வராந்‌ || 

கடலினடியில்‌ எல்லாவற்றையும்‌ எரிக்க வல்ல 
குதிரை வடிவில்‌ உள்ள 'வடவாமுகாக்னி' என்ற தீ 
எப்போதும்‌ எரிந்து கொண்டிருப்பதுபோல்‌ நமது வயிற்‌ 
றுக்குள்ளும்‌ ஜாடராக்னி உள்ளது. அதுவும்‌ இடைவிடாது 
ஆகாரம்‌ வேண்டி பசியுடன்‌ சுடர்‌ விட்டு எரியட்டும்‌. ஒரு 
போதும்‌ நான்‌ ஒரு அற்ப பரிசினைப்‌ பெறுவதற்காக 
மாலையில்‌ மலரும்‌, வாசம்‌ நிறைந்த மல்லிகை போல்‌ 
இனிய சொற்களால்‌ எந்த அரசனையும்‌ வேண்ட 
மாட்டேன்‌. 


3. துரீச்வர த்வார பஹிர்‌ விதர்திகா 


துராஸிகாயை ரசிதோ5ய மஞ்ஜலி: | 

யதஞ்ஜநாபம்‌ நிர மஸ்தி மே 

தநஞ்ஜய ஸ்யந்தந பூஷணம்‌ தநம்‌ || 

இரக்கமற்ற பிரபுக்களின்‌ வாயிலில்‌ காத்துக்கிடக்கும்‌ 
அவல நிலைக்கு ஒரு கும்பிடு போடுகிறேன்‌. ஏனெனில்‌ 
அர்ஜுனனின்‌ தேரை அலங்கரித்த, மைபோல்‌ கருநிறம்‌ 
உடையதும்‌, குறைவற்றதுமான எனும்‌ 
செல்வம்‌ என்னிடம்‌ உள்ளது. 

4. சரீர பதநாவதி ப்ரபு நிஷேவணாபாதநாத்‌ 

அபிந்தந தநஞ்ஜய ப்ரசமதம்‌ தநம்‌ தந்தநம்‌ | 

தநஞ்ஜய விவர்தனம்‌ தநமுதூட கோவர்தநம்‌ 

ஸுஸாதந மபாதநம்‌ ஸுமநஸாம்‌ ஸமாராதநம்‌ | 


ாய 


கண்ணன்‌ 


நாய்களைப்‌ போல்‌ சாகும்வரை பிறரை அண்டிப்‌ 
பிழைப்பு நடத்துகின்றனர்‌ சிலர்‌. அவ்வாறு ஈட்டும்பொருள்‌ 
நிந்திக்கத்‌ தகுந்தது. நான்‌ தேடும்‌ நிதி அர்ஜுனனுக்கு 
நன்மை செய்தது. கோவர்த்தன மலையைத்‌ தூக்கி, 
கோகுலத்தைக்‌ காத்தது. கேடற்றது. 
மகிழ்விப்பது. 

5. நாஸ்தி பித்ரா55ர்ஜிதம்‌ கிஞ்சித்‌ ந மயா கிஞ்சி 
தார்ஜிதம்‌ | 

அஸ்தி மே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமஹம்‌ 
தநம்‌ || 

என்‌ தந்‌ைத வழியாகக்‌ கிடைத்த சொத்து ஏதும்‌ 
இல்லை. நானும்‌ பொருள்‌ சேர்க்கவில்லை. ஆனால்‌ என்‌ 
பாட்டனாரின்‌ (பிரம்ம தேவனின்‌) வழி வந்த சொத்து 
காஞ்சியில்‌ அத்திகிரியின்‌ மேல்‌ (ஸ்ரீவரதராஜ பெருமாள்‌) 
நிரந்தரமாக உள்ளது. 


நல்லோரை 


- டி.எம்‌.சுந்தரராமன்‌ 


பங்குனி-மார்ச்‌ 2017 


மனதை எப்போதும்‌ இளமையாக, உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும்‌. - அன்னை ஸ்ரீசாரதாதேவி 


ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ அவனுக்கென்று ஒரு தனி விருப்பம்‌ இருக்கும்‌ என்பது ஒரு இயல்பு. - லிங்கன்‌ 


(ந்த்‌ சி. 2 
7 இஷ ரி 
+ வய 2 


விவேகானந்த நவராத்ரி ரி தொரக்க விழா 


சுவாமி விவேகானந்தர்‌ 1897ல்‌, தற்போதைய 
விவேகானந்தர்‌ இல்லத்தில்‌ 9 நாட்கள்‌ பிப்ரவரி 6 
முதல்‌ 14 வரைதங்கினார்‌. இதுவே ஸ்ரீராமகிருஷ்ண 
மடம்‌ மற்றும்‌ பக்தர்களால்‌ “விவேகானந்த 
நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. 

இந்தக்‌ கொண்டாட்டங்கள்‌, பிப்ரவரி 6 அன்று 
மாலை 5 மணிக்கு டாக்டர்‌ சுதா ராஜா குழுவினரின்‌ 
பக்தி பாடல்களுடன்‌ தொடங்கியது. தெய்வீகப்‌ 
புத்தகத்‌ திருவிழாவை முக்கிய விருந்தினரான 
முன்னாள்‌ இந்தியத்‌ தலைமை தேர்தல்‌ ஆணையர்‌ 
திரு என்‌.கோபாலசாமி தொடங்கி வைத்தார்‌. 

ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ மேலாளர்‌ சுவாமி 
விமூர்த்தானந்த மகாராஜ்‌, தமது வரவேற்புரையில்‌, 
விவேகானந்த நவராத்திரியின்‌ முக்கியத்துவத்தை 
விளக்கினார்‌. மேலும்‌ “இந்தியர்களாகிய நாம்‌ உலக 
நாடுகளுடன்‌ கலந்து வாழ வேண்டும்‌, கருத்துப்‌ 
பரிமாற்றம்‌ செய்ய வேண்டும்‌. அதன்‌ மூலம்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ இந்து மதம்‌, கலாச்சாரம்‌ மற்றும்‌ நமது 
ஆன்மிகத்தைப்‌ பிரச்சாரம்‌ செய்ய வேண்டும்‌. 
வெற்றியும்‌- வெற்றியும்‌ (Wiற-Wiற) கலாச்சாரத்தை 
வளர்க்க வேண்டும்‌' என வலியுறுத்தினார்‌. 

திரு. .கோபாலசுவாமி உரையிலிருந்து...: இந்தி 
யாவை வெளிநாட்டவர்களுக்கு அறிமுகப்படுத்தி 
யது மட்டுமில்லாமல்‌, இந்தியாவை இந்தியர்க 
ளுக்கே அறிமுகப்படுத்தியதும்‌ சுவாமிஜியே. நம்மி 
டம்‌ என்ன ஆற்றல்‌ இருக்கிறது என்பது நமக்குத்‌ 
தெரியாமல்‌ இருந்த காலத்தில்‌, “நம்மிடம்‌ ஆற்றல்‌ 
உள்ளது, தபோவலிமையுடன்‌ இந்த நாடு முன்னேறி 
இருக்கிறது. அதைப்‌ பற்றி அறிந்து கொண்டு, 
அதைப்‌ பின்புலமாகக்‌ கொண்டு முன்னேற வேண்‌ 
டும்‌” என்று எல்லோருக்கும்‌ உரைத்தவர்‌ அவர்‌. 

எதிர்காலம்‌ குழந்தைகள்‌ கையில்‌ இருக்கிறது. 
தமிழ்க்கல்வியும்‌ ஆன்மிகக்‌ கல்வியும்‌ குறைந்து 
கொண்டிருக்கும்‌ இக்காலத்தில்‌ குழந்தைகளுக்கு 
அவற்றைப்‌ பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம்‌ 
உள்ளது. அதைச்‌ செய்வது ராமகிருஷ்ண மிஷன்‌ 
மட்டுமே. மடத்தின்‌ நூல்‌ வெளியீடுகளைப்‌ 
பார்த்தீர்களானால்‌ அது விளங்கும்‌. 


நமக்குத்‌ தெரியாத பல விஷயங்கள்‌ உள்ளன. 
அவற்றை நாமும்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌, 
இருப்பவர்களும்‌ 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நமது பாரம்பரியத்தை 
அறிந்து அதை நாம்‌ கடைப்பிடிக்க முடியும்‌. 

இந்தக்‌ காலத்தில்‌ 
புத்தகத்‌ திருவிழா மிக அவசியமானது. வாசிக்கும்‌ 
பழக்கம்‌ மெதுவாக மறைந்துவரும்‌ இந்த நாளில்‌ 
இது மிகவும்‌ வாய்ந்தது. 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ நடத்தும்‌ இந்தப்‌ புத்தகத்‌ 
திருவிழாவை நன்கு பயன்படுத்திக்‌ கொண்டு நாம்‌, 
நமது பாரம்பரியம்‌ பற்றிய செய்திகளை அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. 

120 ஆண்டுகளுக்கு முன்‌ ஒரு துறவி நம்‌ நாட்டின்‌ 


மகிமையை நமக்கே உணர்த்துவதற்காக வந்தார்‌ 


நம்முடன்‌ தெரிந்துகொள்ள 


இதுபோன்ற தெய்வீகப்‌ 


முக்கியத்துவம்‌ 


என்பது பெருமை மட்டுமல்ல, அந்தப்‌ பெருமையை 
நாம்‌ உணரவேண்டும்‌ என்பதே இந்த நவராத்திரி 
விழாவின்‌ பொருள்‌. அதனைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. அதை நாம்‌ எப்படிக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்பதையும்‌ மனதில்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
இதற்கெல்லாம்‌ ஒரு சந்தர்ப்பம்‌ தரப்பட்டிருக்கிறது. 

நல்லி குப்புசாமி செட்டியார்‌ உரையிலிருந்து...: 
1997-98-ல்‌ பிரான்ஸில்‌ இருந்து வந்த ஒருவருடன்‌, 
நான்‌ பெங்களூர்‌ செல்லும்‌ விமானத்தில்‌ பயணம்‌ 
செய்தேன்‌. 

அப்போது அவர்‌, “எனக்கு கிறிஸ்தவம்‌ மற்றும்‌ 
ஹிந்து மதத்தைப்‌ பற்றிய நூல்‌ வேண்டும்‌” என்றார்‌. 

நான்‌ சுவாமி விவேகானந்தரின்‌ ஞானதபம்‌ என்ற 
நூலை அவருக்குக்‌ கொடுத்தேன்‌. அதில்‌ கிறிஸ்தவம்‌ 
மற்றும்‌ இந்து மதம்‌ பற்றி சுவாமிஜி கலிபோர்னி 
யாவில்‌ பேசியது உள்ளது. 

பிறகு அவர்‌ எனக்கு எழுதிய கடிதத்தில்‌ குறிப்பிட்‌ 
டார்‌: “இந்த விஷயத்தைப்‌ பற்றி நான்‌ எங்கு சென்று 
தெரிந்து கொள்வது என்று நினைத்தேன்‌. கடவுளாகப்‌ 
பார்த்து உங்களை என்‌ அருகில்‌ அமர வைத்து, 
புத்தகத்தை எனக்குக்‌ கிடைக்கச்‌ செய்துள்ளார்‌. 
எனது சந்தேகங்களுக்கான பதில்கள்‌ யாவும்‌ அதில்‌ 
இருந்தன. மிக்க நன்றி.” 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 


எல்லா வெற்றிகளுமே தைரியத்திலேயே தொடங்குகின்றன. - ஓர்‌ அறிஞர்‌ 


இந்தியாவிலிருந்து 
இந்தியர்‌ கோணத்திலிருந்து சுவாமிஜிதான்‌ முதன்‌ 
முதலில்‌ மேலைநாடுகளுக்குப்‌ போதித்தார்‌. 


சென்று ஆன்மிகத்தை 


சுவாமி விவேகானந்தர்‌ சென்னை வந்தபோது 
ஹிந்து பத்திரிக்கையின்‌ நிருபர்‌ சுவாமிஜியிடம்‌, 
“மேற்கொண்டு உங்களுடைய பணி என்ன?” என்று 
கேட்டார்‌. அதற்கு சுவாமிஜி, “சென்னையில்‌ ஒரு 
மடம்‌ நிறுவ வேண்டும்‌. பிறகு வங்காளத்தில்‌ ஒரு 


மடம்‌ நிறுவ வேண்டும்‌' என்றார்‌. சென்னைக்கு 

அவ்வளவு முக்கியத்துவம்‌ கொடுத்திருந்தார்‌. 

இந்தியாவின்‌ மற்ற பகுதி 

களிலும்‌ சுவாமிஜி ஆற்றிய சொற்பொழிவுகளின்‌ 

தொகுப்பே, “கொழும்பு முதல்‌ அல்மோரா' என்ற 
அணை ஆணவ கை... 


சென்னையிலும்‌ 


திரு. என்‌.கோபாலசுவாமி அவர்கள்‌ தெய்வீகப்‌ புத்தகத்‌ 
திருவிழாவைத்‌ திறந்து வைக்கிறார்‌. 


நூல்‌. எல்லோரும்‌, குறிப்பாக இளைஞர்கள்‌ அதைப்‌ 
படிக்க வேண்டும்‌. 

நேதாஜி தாம்‌ எழுதிய “என்‌ குருநாதர்‌ சுவாமி 
விவேகானந்தர்‌ என்ற நூலில்‌ “எனக்கு இதைப்‌ 
போன்ற ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி வந்ததற்குக்‌ 
காரணமே சுவாமிஜியின்‌ சொற்பொழிவுகளைப்‌ 
படித்துத்தான்‌! எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 

திரு.முரளி உரையிலிருந்து...: சுவாமிஜியின்‌ வலி 
மையும்‌, கம்பீரமும்‌, அசாத்தியமானது. அன்பு என்ற 
சொல்‌ நமக்கு 
அமைதியை உணர்த்தும்‌. ஆனால்‌ அன்பு என்ற 


கருணையை, நேர்மையை, 
சொல்‌ கம்பீரத்தை உணர்த்துமானால்‌, வலிமையை 


உணர்த்துமானால்‌, பொறுப்புகளை 


உணர்த்துமானால்‌ அதுவே சுவாமி விவேகானந்தர்‌. 


சுவாமிஜியின்‌ மொழி, எண்ணம்‌ எல்லாமே 
அன்பின்‌ பிரவாகம்‌. “அன்பு ஒன்றையே பிரதான 
மாகக்‌ கொண்டு எனது செயல்கள்‌ அமைந்துள்ளன” 
என்றார்‌ அவர்‌. துன்பப்படும்‌ மக்களுக்கென்று 
செய்யும்‌ சேவை கடவுளுக்குச்‌ செய்யும்‌ சேவை 
என்று எடுத்துக்காட்டிய மாபெரும்‌ மகான்‌ அவர்‌. 
இதுவே ராமகிருஷ்ண மிஷனின்‌ நோக்கம்‌. 

திரு. 14. ரவி: சென்னையில்‌ தங்கிய ஒன்பது 
நாட்களில்‌ விவேகானந்த இல்லத்தில்‌ நடைபெற்ற 
நிகழ்ச்சிகளை “தி ஹிந்து நாளேடு எவ்வாறு 
விவரமாக வெளியிட்டது என்பதை அந்த நாளைய 
நாளேடுகளிலிருந்து குறிப்புகள்‌ எடுத்து வாசித்தார்‌. 

'அந்த நாட்களில்‌ வெளிவந்த ஹிந்து எட்டில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள இந்த நவராத்திரி பற்றிய 


விவரங்கள்‌ உங்ஞுடைய மனதை கவரும்‌. 1897 


ட பிப்ரவரி 8 ஹிந்து, விக்டோரியா அரங்கில்‌ நடை 
பெற்ற சுவாமிஜியின்‌ உரையைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது: 
“நம்முடைய இந்தத்‌ தலைமுறையில்‌ எங்களுக்குத்‌ 


தெரிந்தவரையில்‌ மதராஸில்‌ பல பொதுக்‌ 


கூட்டங்கள்‌ நடைபெறுகின்றன. எங்கள்‌ 
நினைவுக்குத்‌ தெரிந்த வரையில்‌ சுவாமிஜிக்கு 
அளிக்கப்பட்ட வரவேற்பு போன்ற ஒன்று 
இதுவரை நடைபெறவில்லை. 

“அதில்‌ மக்களின்‌ உடனடியான மகிழ்ச்சி, 
ஆரவாரம்‌ ஆகியவற்றைக்‌ காண முடிந்தது. ஏராள 
மான எண்ணிக்கையில்‌ மக்கள்‌ கூடியிருந்தது இது 
வரை காணாத ஒன்று. ஏறக்குறைய ஹிந்து சமுதா 
யத்தைச்‌ சேர்ந்த அனைவருமே அங்கு கூடியிருந்தார்‌ 
கள்‌. சுவாமிஜியின்‌ ஒப்புயர்வற்ற வெளிநாட்டுப்‌ 
அவருக்கு நன்றி தெரிவிக்க 
அவ்வளவு பேரும்‌ அங்கு கூடியிருந்தார்கள்‌.” 


பணிகளுக்காக 


இது போன்ற பல செய்திகளை திரு. N.ரவி 
அவர்கள்‌ கூடியிருந்த 
அந்நாளைய நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியுடன்‌ 
நினைவுகூரச்‌ செய்தார்‌. 

கேரள உயர்நீதிமன்றத்தின்‌ மூத்த வழக்கறிஞர்‌ 
இரு.கே. ஆனந்த்‌ சுவாமிஜியைப்‌ பற்றி பல 
விஷயங்களை அவையில்‌ பகிர்ந்து கொண்டார்‌. 


வாசித்து, பக்தர்கள்‌ 


ஸ்ரீமத்‌ சுவாமி கெளதமானந்த மகராஜ்‌ தமது 
அசியுரை அளித்தார்‌. 

ஏழு மணிக்கு ஸ்ரீவேளுக்குடி கிருஷ்ணன்‌ 
ஸ்வாமிகள்‌ “கீதையின்‌ சாரம்‌” என்ற தலைப்பில்‌ 
ஆன்மிகச்‌ சொற்பொழிவு நிகழ்த்தினார்‌. அது 
விஜயத்தில்‌ விரைவில்‌ வெளிவரும்‌. 

ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தின்‌ ஆசிரியர்‌ 
சுவாமி அபவர்கானந்தர்‌ நன்றி நவில விழா 
இனிதே நிறைவுற்றது. 600க்கும்‌ அதிகமானோர்‌ 
விழாவில்‌ கலந்து கொண்டனர்‌. 4 


பங்குனி-மார்ச்‌ 2017 


தன்‌ மனம்‌ சொல்வதையெல்லாம்‌ கேட்டு செலவு செய்பவனை யாரும்‌ காப்பாற்ற முடியாது. - பெஞ்சமின்‌ பிராங்ளின்‌ 


உன்னதத்திற்கு ஆசைப்படுபவனை அதற்காக உழைப்பவனை அவன்‌ எவ்வளவு தாழ்வுற்றாலும்‌ மேம்படுத்திவிட முடியும்‌. - கோதே 


0 - 
“நம்பிக்கை உடைய பருவத்தில்‌ நடந்த பல 
வர்களே! சிரத்தையுடைய அசாதாரணமான நிகழ்வு 
வார்களே! கெளராங்க கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


குழந்தை அழுதால்‌ “ஹரி 
போல்‌' என்றால்‌ போதும்‌ அழுகையை நிறுத்தி, சிரிக்க ஆரம்பிக்கும்‌. 


மகாபிரபு கட்டளைப்படி 


இந்த மூன்று வேண்டு 


கோள்களை உங்களிடத்தில்‌ பாலகனான விஸ்வம்பர்‌ தனது தெய்வீக மகிமையை உணர்ந்தே 
வைக்கிறேன்‌. 1. கிருஷ்ண ' இருந்தான்‌. ஒருமுறை அவனது இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்த 
நாமத்தை ஜபியுங்கள்‌ ஓர்‌ அந்தண யாத்திரிகர்‌ உணவு சமைத்து இறைவனுக்கு 
2.கிருஷ்ணரை வழிபடுங்கள்‌ 3. நிவேதித்துவிட்டு, தியானித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
கிருஷ்ணரைப்‌ பற்றி மற்றவர்‌ அப்போது நிமாய்‌ அங்கு வந்து நிவேதனத்தை உண்டான்‌. அந்தணர்‌ 
களுக்குத்‌ தெரிவியுங்கள்‌.” மீண்டும்‌ சமைத்து நிவேதித்தபோதும்‌ அவன்‌ உண்டான்‌. மூன்றாம்‌ 

மேற்கண்ட அறை . முறையும்‌ அப்படியே நடந்தபோது அந்த அந்தணர்‌ நிமாயாக அவதரித்‌ 
கூவலை விடுத்தபடி f திருப்பது சாட்சாத்‌ ஸ்ரீகருஷ்ணரே என்பதை அப்போது கிடைத்த 
ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்‌ தரிசனத்தில்‌ உணர்ந்து கொண்டார்‌. இதுபோன்று பல நிகழ்வுகள்‌ நடந்‌ 
தனம்‌ செய்தபடியே தன. பெரியோர்கள்‌ நிமாயைத்‌ தெய்வமாகவே போற்ற ஆரம்பித்தனர்‌. 
ஸ்ரீசைதன்யரின்‌ சீடரான தமது 13-வது வயதிலேயே வியாகரணம்‌, அலங்காரம்‌, நியாயம்‌ 
நித்யானந்தர்‌ வீதிகள்‌ தோறும்‌ - போன்ற சாஸ்திரங்களையும்‌ ஸ்மிருதிகளையும்‌ தெளிவாகக்‌ 
சென்றார்‌. இது நடந்தது 15-ஆம்‌ - கற்றுவிட்டார்‌ நிமாய்‌. அவ்வூரிலே அவர்‌ தலைமைப்‌ 
நூற்றாண்டு. ர பண்டிதராக விளங்கினார்‌. 

இதன்‌ தாக்கமாக, தற்போது மேற்கு நிமாய்க்கு திருமணம்‌ நடந்திருந்தாலும்‌ அவருக்கு 
வங்கம்‌ மற்றும்‌ ஒரிசா மாநிலங்களில்‌ எங்கு இல்லறத்தில்‌ சிறிதும்கூட நாட்டமில்லை. 16-வது 
பார்த்தாலும்‌ சிறியதும்‌ பெரியதுமாக வயதில்‌ அவர்‌ கயை க்ஷேத்திரத்தில்‌ ஈஸ்வரபுரி 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ கோயில்கள்‌ பலவற்றைக்‌ காணலாம்‌. - என்ற வைணவத்‌ துறவியிடம்‌ தீகைை பெற்றார்‌. 


அத்துடன்‌ ஸ்ரீசைதன்யர்‌ மற்றும்‌ நித்தியானந்தரின்‌ விளைவு அவர்‌ கிருஷ்ண பக்தராகி, கிருஷ்ண 
விக்கிரகங்களும்‌ அங்கு இருக்கும்‌. தமிழகத்தில்‌ | பிரேமை வளர்ந்து அதன்‌ வடிவமே ஆனார்‌. 
நாயன்மார்கள்‌, ஆழ்வார்கள்‌ போன்று அம்மாநிலங்‌ அதன்பின்‌ பகவானின்‌ மகிமையைப்‌ பாடி, 
களில்‌ ஸ்ரீசைதன்யர்‌ முக்கிய இடத்தைப்‌ பெற்றிருக்‌ பக்தியைப்‌ பரப்புபவராகவும்‌ ஆனார்‌ நிமாய்‌. 
கிறார்‌. அவரது வாழ்வு ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்‌ £ இரவு நேரங்களில்‌ சர்த்தனை சபையில்‌ பகவத்‌ 
தனத்தையும்‌ அதன்‌ மகிமையையும்‌ அனைவருக்கும்‌ | நாம பித்தேறி நர்த்தனம்‌ ஆடுவார்‌. வீதிகளில்‌ 
பறைசாற்றி மக்களை கிருஷ்ணரின்‌ திருவடிகளை 
அடையச்‌ செய்வதே குறிக்கோளாக இருந்தது. 

மகாபிரபு என்று போற்றப்படும்‌ ஸ்ரீகிருஷ்ண 
சைதன்யரைப்‌ பற்றி இப்போது பார்க்கலாமா? 

இ.பி. 1486 பிப்ரவரி 18 அன்று மேற்கு வங்கம்‌ 
நதியா மாவட்டத்திற்கு அருகே மாயாபூரில்‌ சூரிய 
அஸ்தமனத்திற்குப்‌ பின்‌ சந்திரகிரகணம்‌ நடக்கும்‌ 
போது ஸ்ரீசைதன்யர்‌ அவதரித்தார்‌. அப்போது 
மக்கள்‌ *ஹரிபோல்‌, ஹரிபோல்‌' என்று கூவியபடி 
பாகீரதி நதியில்‌ நீராடிக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த 
நிகழ்வே அவரது வாழ்க்கைப்‌ பணியின்‌ ஓர்‌ 
அடையாளத்தைக்‌ குறிக்கிறது. 

ஸ்றுசைதன்யரின்‌ தந்‌ைத ஜகந்நாத மிஸ்ரர்‌. ட்ட 
சசிதேவி. தாத்தாவானவர்‌ குழந்தையின்‌ தெய்வீக 


தேஜசைக்‌ கண்டு இவன்‌ பிற்காலத்தில்‌ மிகப்‌ பெரிய 
மகானாக விளங்குவான்‌ என்று ஆருடம்‌ கூறி, விஸ்வம்பர்‌ 
என்று அக்குழந்தைக்குப்‌ பெயரிட்டார்‌. 

குழந்தையின்‌ பொன்னிற மேனியைக்‌ கண்டு அவ்வூர்ப்‌ 


பெண்கள்‌ கெளர்ஹரி என்று பெயரிட்டார்கள்‌. அவரது 
தாய்‌ நிமாய்‌ என்று அழைப்பார்‌. அவரது குழந்தைப்‌ . 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
cc ட 


| 


| 


சுவாமி அபவர்கானந்தர்‌ 

அவர்‌ சங்கீர்த்தனம்‌ செய்துகொண்டே மெய்‌ 
மறந்து செல்வார்‌. திடீரென்று மூர்ச்சையாகி 
கீழே விழுவார்‌. உணர்வுபெற்று எழுந்தபின்‌ 
அடியார்களிடம்‌, “நீங்கள்‌ என்‌ மிகப்‌ பிரியமான 


நண்பர்கள்‌, உங்களுக்கு எனது பிரார்த்தனை . 


இதுவே. உங்கள்‌ வீட்டில்‌ கிருஷ்ண சங்கீர்த்த 
னம்‌ எப்போதும்‌ செய்யுங்கள்‌. கிருஷ்ண நாமம்‌ 
ஜபியுங்கள்‌. அவனது லீலைகளைப்‌ பாடுங்கள்‌. 
அவனை வழிபடுங்கள்‌” என்று வேண்டுவார்‌. 
நிமாய்‌ தமது 24-ஆம்‌ வயதில்‌ ஆதிசங்கரர்‌ 
பரம்பரையில்‌ வந்த கேசவபாரதி என்ற 
துறவியிடம்‌ சந்நியாச தீக்ஷை பெற்று, ஸ்ரீகிருஷ்ண 


சைதன்யர்‌ என்ற நாமம்‌ பெற்றார்‌. பல பண்டிதர்‌ 
களுக்கும்‌ அறிஞர்களுக்கும்‌ பக்தியின்‌ மகிமையைப்‌ புரிய வைத்தார்‌. 

பலர்‌ ஸ்ரீசைதன்யருக்குச்‌ சீடர்களாயினர்‌. அவர்கள்‌ கோசுவாமிகள்‌ 
என்று போற்றப்படுகிறார்கள்‌. “வீடுவீடாகச்‌ சென்று ஹரிநாமத்தைப்‌ 
பரப்புங்கள்‌' என்பதே அவர்‌ தம்‌ சீடர்களுக்கு இட்ட கட்டளை. 

பாரத தேசமெங்கும்‌ யாத்திரை மேற்கொண்டு பக்தியைப்‌ 
பரப்பினார்‌ ஸ்ரீசைதன்யர்‌. யாத்திரையின்போது பெளத்தர்‌, 
ஜைனர்‌, மாயாவாதிகள்‌ போன்றோரை வாதங்களில்‌ 


வென்று அவர்களை வைணவர்களாக்கினார்‌. 

ஸ்ரீசைதன்யர்‌ பகவத்‌ பக்தியின்‌ மூலம்‌ ஜாதி, 
மத வேறுபாடுகளை அறவே ஒழித்தார்‌. 
பகவானின்‌ முன்னிலையில்‌ அனைவரும்‌ 
சமம்‌ என்பதை விளங்க வைத்தார்‌. 


ஒருமுறை  ஆந்திராவிலுள்ள கூர்ம 
க்ஷேத்திரத்திற்கு ஸ்ரீசைதன்யர்‌ வந்தார்‌. 
அங்கு வாசுதேவன்‌ என்ற அந்தணன்‌ குஷ்ட 
நோயால்‌ துன்புற்று வந்தான்‌. புழுக்கள்‌ அவன்‌ 
அழுகிய சதையிலிருந்து கீழே விழும்போது 
அதனைப்‌ பொறுக்கி, தன்‌ சதை மீதே 
வைத்துவிடுவான்‌. காரணம்‌ அவை துன்புற்று 
இறந்துவிடக்கூடாதே என்ற எண்ணம்‌. அவனது 
கருணை உள்ளத்தைக்‌ கண்டு ஸ்ரீசைதன்யர்‌ 
அவனைத்‌ தழுவிக்‌ கொண்டார்‌. 
அவனது நோயும்‌ துயரமும்‌ மறைந்து அவன்‌ 
உடல்‌ அழகோடு விளங்கியது. 

அந்த அந்தணன்‌, “உங்கள்‌ அருளால்‌ என்‌ 
நோய்‌ நீங்கிவிட்டது. இப்போது இந்த அழகின்‌ 
காரணமாக எனக்கு அகங்காரம்‌ வந்துவிடுமோ 
என அஞ்சுகிறேன்‌” என்றான்‌. அதற்கு சைதன்யர்‌, 
“உன்னை அகங்காரம்‌ அண்டாது. கிருஷ்ண 
நாமத்தை எப்போதும்‌ கூறு. அவரைப்‌ பற்றி 
மக்களுக்குப்‌ போதித்து அவர்களை 
உய்வடையச்‌ செய்‌” என்று அருளினார்‌. 


உடனே 


ஸ்ரீசைதன்யரால்‌ மனிதர்கள்‌ மட்டு 
மல்ல, கானக விலங்குகள்கூட ஹரிநாம 
சங்கீர்த்தனத்தில்‌ பித்தேறி நடனமாடின. 
ஒருமுறை அவர்‌ பிருந்தாவனத்திற்கு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


மான்‌ போன்ற கூட்டங்களிலும்‌ நடந்தது. 
விலங்குகளுமே 


பட்டாச்சாரி 


யாத்திரை 
சென்றார்‌. காட்டு வழியில்‌ 


பலபத்ர 


என்பவருடன்‌ 


கிருஷ்ண நாமத்தைப்‌ பாடிக்‌ 
கொண்டே சென்றார்‌. புலிகளும்‌ 
யானைகளும்‌ மற்ற விலங்கு 
களும்‌ அவர்‌ செல்வதற்கு 
வழிவிட்டன. ஒருநாள்‌ பாதையில்‌ 
மெய்மறந்த நிலையில்‌, படுத்திருந்த ஒரு 
புலியை அவர்‌ மிதித்துவிட்டார்‌. அதனிடம்‌, 
“கண்ணனின்‌ நாமத்தைப்‌ பாடு” என்றார்‌. உடனே 
புலி ஆடத்‌ தொடங்கியது. இவ்வாறே யாணை, புலி, 
எல்லா 
அவரோடு சேர்ந்து நடனமாடின. 


மரங்களும்‌ செடிகளும்‌ ஆனந்த வசப்பட்டன. 


கோதாவரி நதிக்கரையில்‌ ராமானந்தர்‌ என்பவருக்கு 
ஸ்ரீசைதன்யர்‌ தமது ராதாகிருஷ்ண வடிவினைக்‌ காட்டி 
அருள்புரிந்தார்‌. இப்படிப்‌ பல பக்தர்களுக்குத்‌ தமது 
கிருஷ்ண ரூபத்தைக்‌ காட்டி அவர்களை 
ஆட்கொண்டார்‌. தமது 48 - வது வயதில்‌ ஸ்ரீசைதன்யர்‌ 
புரி க்ஷேத்திரத்தில்‌ மகாசமாதி அடைந்தார்‌. 
ஸ்ரீசைதன்யர்‌ தமது சீடர்கள்‌ மூலம்‌ துவக்கிவைத்த 
பக்தி அமைப்பானது பல கிளைகளாகப்‌ பரவி உலகில்‌ 
பக்தியைப்‌ பரப்பி வருகிறது. “உனது உலகக்‌ கடமை 
களைத்‌ தார்மீக நெறிப்படி செய்து வா. ஆனால்‌ அவற்‌ 
றில்‌ பற்றுக்கொண்டு சிக்கிக்‌ கொள்ளாதே. நெஞ்சில்‌ 
பக்தியை வைத்தபடி வெளியில்‌ உனது கடமைகளைச்‌ 
செய்‌. ஸ்ரீகிருஷ்ணன்‌ உன்னை எல்லா பந்தங்களி 
லிருந்தும்‌ என்பது அவரது 
உபதேசங்களில்‌ ஒன்று. 


ஆட்கொள்வான்‌' 


சுவாமி பரமாத்மானந்தர்‌, “கண்ணனும்‌ ராதையும்‌ 


ஒருங்கே அவதரித்த வடிவமே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய 
வடிவம்‌. கோபியர்களின்‌ அன்பையும்‌, ராதையின்‌ உயர்ந்த 
நிலையையும்‌, உபதேசத்தாலும்‌ அனுபவத்தாலும்‌ உலகிற்கு 
எடுத்துக்காட்டி, 
நோக்கத்துடன்‌ அவர்‌ வட இந்தியாவில்‌ அவதரித்தார்‌ என்று 
“திருஅருள்மொழி' என்ற நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


பங்குனி-மார்ச்‌ 2017 
ட டட 


அதன்‌ உண்மையை நிலைநாட்டும்‌ 


ஷ்‌ 


எல்லாப்‌ பொருள்களுமே அழகானவைதான்‌, நீ அவற்றை நேசித்தால்‌! -ஜீன்‌ லட்‌ 


UY DUTT பம்‌ 


| ர] 


கதை : (தெலுங்கில்‌) சுவாமி ஞானதானந்தர்‌ படம்‌ : தாகோஜு சிவபிரசாத்‌ தமிழாக்கம்‌: ராஜிரகுநாதன்‌ 


2555 


“அசை 


ண அனி 
1 
— 


ராஜசூய யாகம்‌ 
செய்யும்படி நண்பர்கள்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 


ர பாகமாக யாகக்‌ குதிரை பூம்‌! பிரதக்ஷிணத்திற்காக 
டப்பட்டது. அதன்‌ பின்னால்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌, அர்ஜுனன்‌ 
போன்‌ த சன்றனர்‌. 


அவர்கள்‌ சிறிது காலத்திற்குப்‌ பின்‌ மயூரத்வஜன்‌ என்ற அரசன்‌ 
ஆளும்‌ மணிபுர ராஜ்யத்தை அடைந்தனர்‌. 


மயூரத்வஜன்கூட | பன்‌ 7 
இப்போது ராஜசூய 7 
யாகம்‌ செய்கிறானாம்‌. 
அவனது யாகக்‌ . ர்‌ 
ல்‌ 


மறுநாள்‌ அவர்கள்‌ மாகக்‌ 
குதிரை வரும்‌ வழியில்‌ 
படையுடன்‌ காத்திருந்தனர்‌. 


குதிரையை எப்படியாவது 
சிறைப்பிடிக்க வேண்டும்‌. 


ஆமாம்‌. 
அவ்வாறே 


செய்வோம்‌! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
ததவ க்‌ பப ட்ட. ப. 


வீரர்களுக்கெல்லாம்‌ வீரனான அவர்கள்‌ மாறுவேடத்தில்‌ நகரில்‌ புகுந்தனர்‌. அங்கே மக்கள்‌ 


நானே சிலைபோல்‌ 


அரசனைப்‌ புகழ்வதைக்‌ கேட்டார்கள்‌. 


ஆஹா! மயூரத்வஜ 
மகாராஜாவுக்கு சுயநலம்‌ ம 


துளிகூட இல்லை. 


/ 


1 


ண 
4 


மறுநாள்‌ அவர்கள்‌ இருவரும்‌ அதே வேடத்தில்‌ அரச 
சபைக்குச்‌ சென்றனர்‌. அவர்களைப்‌ பார்த்ததும்‌ அரசன்‌.... 


ஈர்த்தால்‌ வேற்று தேசத்தவர்‌ மகாராஜா! என்‌ மகனுடன்‌ நாங்கள்‌ 


வைசாலி! நகருக்குச்‌ சென்றோம்‌. 
காட்டு வழியில்‌... 


"ANY 


போலுள்ளீர்கள்‌. உங்களுக்கு 


என்னிடமிருந்து ஏதாவது உதவி 


தேவையா? எதுவாயினும்‌ 


2 பிடித்துக்‌ கொண்டது. 
த அ. அந்தச்‌ சிங்கத்திடம்‌... 


i ல்‌ 


வ்‌ 


- இ 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ (47) பங்குனி-மார்ச்‌ 2017 
அ ப பப ட ல ம்‌ த 


தயவு செய்து பையனை விட்டுவிடு. 
அவனுக்குப்‌ பதிலாக எங்களில்‌ 


ஒருவரைத்‌ தின்று உன்‌ பசியை ஆற்றிக்‌ 


கொள்‌ என்றோம்‌. 


என்‌ மகனின்‌ உயிர்‌ 
உங்கள்‌ கருணையை 
நம்பியே உள்ளது. 


மன்னிக்கவும்‌! 
சிங்கத்திற்குத்‌ தேவையானது 
அரசனின்‌ உடலின்‌ வலது பாகம்‌. 
அர்தாங்கி என்றால்‌ கணவனின்‌ 


இடது பாகமே. 


ன 


# 2 
ல்க 


ல்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


இ சிறுவனை விடுகிறேன்‌. ஆனால்‌ ஒரு அஜன்‌ 


நிபந்தனை. யாராவது சத்புருஷரை எனக்கு ்‌ 
உணவாக அளிக்க வேண்டும்‌. எனக்குத்‌ தெரிந்த எ. 
வரை மயூரத்வஜ மகாராஜாவைவிட உத்தமர்‌ /. ்‌ 07 
யாருமில்லை. அவருடைய உடம்பின்‌ வலது 3 
பாகத்தை எனக்கு உணவாக அளித்தால்போதும்‌. 
உன்‌ 


7 
ர்‌ 
if 
சே 


நான்‌ அவரில்‌ அர்தாங்கி 

(சரிபாதி). அவருக்குப்‌ 
பதிலாக என்னை 

சிங்கத்திற்கு உணவாக 
அர்ப்பணியுங்கள்‌. 


அவர்கள்‌ அவ்வாறு பேச்சை வளர்த்து நேரத்தை வீணடிப்பது 
மயூரத்வஜனுக்குப்‌ பிடிக்கவில்லை. 
நேரத்தை வீணடிக்காதீர்கள்‌. 
இந்த வாளால்‌ என்‌ 
உடலைத்‌ துண்டாக்குங்கள்‌. 


% 


பங்குனி-மார்ச்‌ 2017 


மாறுவேடத்தில்‌ இருந்த ஸ்ரீகிருஷ்ணர்‌ வாளை ஓங்கும்‌ அம்யா! கண்ணீர்‌ 
போது அரசனின்‌ இடது கண்ணிலிருந்து கண்ணீர்‌ வழிந்தது. விடுவது இடது கண்தானே 
அரசே! உன்‌ இடது கண்ணிலிருந்து கண்ணீர்‌ | | தவிர இரண்டு கண்களும்‌ 
வழிகிறது. உயிர்த்‌ தியாகம்‌ செய்வது இல்லை அல்லவா? 4 
“மற்றவர்களுக்கு உதவும்‌ 
பாக்கியம்‌ தனக்கு 
இல்லாமல்‌ போனதே” 
என்று என்‌ உடலின்‌ 


உனக்கு விருப்பமில்லையா$ 


த்து 


இடது பாகம்‌ கவலை 
கொள்கிறது. வேறு 


யோசனை 


தேவா! ஸ்ரீகிருஷ்ணா 
என்னிடம்‌ ஒருபோதும்‌ 


சுயநலம்‌ அண்டாதிருக்க 


அனுக்ரகம்‌ செய்யுங்கள்‌ ! 


ஸ்ரீகிருஷ்ணரும்‌ அர்ஜுனனும்‌ மயூரத்வஜனின்‌ ராஜசூய யாகத்தில்‌ 
ந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தனர்‌. 
சுயநலமற்ற அன்பினால்‌ சாதிக்க இயலாதது 
என்ன உள்ளது? அர்ஜுனா! அதனால்தான்‌ 
த மயூரத்வஜன்‌ அஜேயன்‌ - 
வெல்ல முடியாதவன்‌, 


அபூர்வமானது. 


எத்தனையோ 


வம்சங்களுக்கு 
ஆதர்சமானது. உன்‌ 


பெயர்‌ நீங்காத 
புகழுடன்‌ நிலைத்து யாகம்‌ நிறைவடைந்தபின்‌ ஸ்ரீகிருஷ்ணரும்‌ அர்ஜுனனும்‌ மயூரத்வஜனோடு 
நிற்கும்‌. சேர்ந்து வந்து தர்மபுத்திரரின்‌ ராஜசூய யாகத்தை நிறைவேற்றி வைத்தனர்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ பங்குனி-மார்ச்‌ 2017 
கன ட ப டட ட ட ட ட ட ட. ல 


மகாராஜா! வாழ்க! 


வாழ்க! வாழ்க! 


வ ௫ ட்‌ டி 
ஜு ்‌ | மாதம்‌ 2] 1 
யதா டிரிப்‌ ய 
சிறுவர்கள்‌ “தெரியாது” என்று கூறவும்‌; “அதோ நின்று 
கொண்டிருக்கிறார்களே; அவர்கள்தான்‌ அந்த மன்னர்கள்‌” என்று நின்று 
கொண்டிருந்தவர்களைச்‌ சுட்டிக்காட்டி வாரியார்‌ கூறவும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ உடனே அமர்ந்து விட்டார்கள்‌! 


ம்‌ விட்டு கெடுப 
வேதாத்ரி மகரிஷி பேசிக்‌ கொண்டிருக்க மன வளக்‌ கலைப்‌ 
பேராசிரியர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. 


- டி.எம்‌.சுந்தரராமன்‌ 


திருத்தணியில்‌ ஓர்‌ இலக்கிய 


இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும்‌ என்றால்‌, 
மகாநாட்டில்‌ வாரியார்‌ சுவாமி 


அதற்கு என்ன வழி? மூன்று பண்புகள்‌ : 
1. விட்டுக்கொடுப்பது, 2. அனுசரித்துப்‌ போவது, 3. 
பொறுத்துப்‌ போவது. 


களின்‌ சொற்பொழிவு. அப்போது ஓர்‌ 
அன்பர்‌ ஒரு டம்ளரில்‌ வாரியார்‌ அருந்து 
வதற்கு ஏதோ கொடுத்தார்‌. 


இவை மூன்றும்‌ இல்லை என்றால்‌ இல்லறம்‌ இன்பமாக 
உடனே அவரைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌: 


இருக்காது. 

உடனே ஒரு பேராசிரியை எழுந்து, “விட்டுக்‌ 
கொடுப்பது என்று பொதுவாகச்‌ சொல்கிறீர்கள்‌. யார்‌ 
விட்டுக்‌ கொடுப்பது? 
கணவனா? மனைவியா? 
பிரச்னையே அங்குதானே 
ஆரம்பம்‌!” என்று கேட்டார்‌. 


[1 


நான்‌ சொல்வது அசல்‌; இது காபி” 
அருகிலமர்ந்த ம.பொ.சி, “டம்ளரில்‌ 
இருப்பது காபி இல்லை; பால்‌” என்றார்‌. 
“நான்‌ முப்பாலும்‌ கடந்து அப்பால்‌ இருக்கிறேன்‌; 
இப்பாலும்‌ வந்து விட்டது” என்றார்‌ வாரியார்‌. 
அவையோரின்‌ மகிழ்ச்சி கரவொலியாக வெளிப்பட்டது. 
எல்லோரும்‌ ஆவலோடு 
வேதாத்ரி மகரிஷியின்‌ 


முகத்தைப்‌ பார்த்தார்கள்‌. 


ஒருமுறை சென்னையில்‌ வாரியார்‌ சுவாமிகளின்‌ 
“சுபத்ரா கல்யாணம்‌” சொற்பொழிவு. சொற்பொழிவைக்‌ 
கேட்க வந்திருந்தவர்களில்‌ சிலர்‌, என்ன சொல்லியும்‌ 
கேட்காமல்‌ நின்று கொண்டே இருந்தனர்‌. இது ்‌ ட்‌ 
கூட்டத்தினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. ஷஸாஸயடூயோகம்‌ 

அதைக்‌ கண்டு வாரியார்‌ மேடையின்‌ முன்பாக 
அமர்ந்திருந்த சிறுவர்களிடம்‌ கேட்டார்‌: “சுபத்ரா கல்யாணத்திற்கு 
எல்லா தேசத்து மன்னர்களும்‌ வந்திருக்கிறார்களே; அவர்களைத்‌ 
தெரியுமா?” 


அவர்‌ கணவனுக்குச்‌ சாதகமாகப்‌ 
பேசுவாரா? அல்லது மனைவிக்குச்‌ 
சாதகமாகப்‌ பேசுவாரா? 


வேதாத்ரி மகரிஷி சிரித்தபடி, 
“யாரிடம்‌ அன்பு அதிகமாக 
இருக்கிறதோ, அறிவா 
ளியோ அவர்தான்‌ விட்டுக்‌ கொடுப்‌ 
பார்‌. அவர்தான்‌ அனுசரித்துப்‌ 
போவார்‌” என்றதும்‌, அரங்கம்‌ 
கைதட்டலால்‌ அதிர்ந்தது. 
-தென்கச்சி சுவாமிநாதன்‌ 

ன்று நரத்கதா0 

“நீங்க எழுதற ஜோக்‌ ஒவ்வொன்‌ 
னும்‌ யோசிக்கிற மாதிரி இருக்கும்‌.” 


என்னுடைய மதிப்பு உங்களைவிட அண்டை 
மாநிலங்களுக்குத்‌ தெரிவதால்தான்‌ 
கிள்ளிச்‌ செல்லாமல்‌ அள்ளிச்‌ செல்கின்றனர்‌. 
என்றாவது ஒருநாள்‌ என்னுடைய மதிப்பு 
உங்களுக்குத்‌ தெரிந்து என்னைக்‌ காப்பாற்றுவீர்கள்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ உங்களை விட்டுச்‌ செல்கின்றேன்‌. 
இப்படிக்கு, 
உங்கள்‌ கண்‌ முன்னே அழியும்‌ 


தமிழக ஆற்று மணல்கள்‌ 


வேதனையுடன்‌ நொய்யல்‌ 


ஒவ்வொரு வெற்றிக்குப்‌ பின்னரும்‌ ஏராளமான தோல்வி நேரங்கள்‌ இருக்கின்றன. -பாபு பிரெளன்‌ 


“என்ன யோசனை?” 
“இதுக்கு முன்னாடி இந்த ஜோக்கை 
எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குன்னு!” 


a - 


ஷ்‌ ௭ ட 399 அவிக 6 வங்கா - 
ட்‌ ட 4. ௪ 


உனக்காக நான்‌... என்னைக்‌ காத்து வாழு... அழித்து வாழாதே... - மண்வளம்‌ 


- எம்‌.வி. மோகன்‌ 


குரூக்கணிலாயம்‌ - மாணஸரோவர்‌ 
13 நாட்கள்‌ மே முதல்‌ செப்டம்பர்‌ வரை மாதம்‌ ஒரு குழு புறப்படுகிறது 


தீருக்கயிலாயம்‌-மானஸரோவர்‌ எஹலிகாப்பரில்‌ 11 நாடகள்‌ 


னக அரன்‌ மிய தொகை கய ப வைக ரு 20000 ற்ற எனல ட்‌ எ லவர்‌ வாயா ப்‌ வக்‌ 


சிங்கப்பூர்‌ தாய்லாந்து 
VVIP wாத்திரை - 15 நாட்கள்‌ புறப்பாடு மே.ஜீலல, செப்டம்பர்‌ மலேசியா 0 த: தமய நார்கள்‌ 
லாஷாவில்‌ 3 நாட்கள்‌, காட்மாண்ழல்‌ 3 நாட்கள்‌ ஸ்டார்‌ ஹோட்டலில்‌ 
தங்குதல்‌, மற்ற இடங்களில்‌ னா 7௦ர-உடன்‌ தங்கும்‌ வசதி 
உயர்தரமான சைவ உணவு, பயணம்‌ செய்ய சீன சொதசு பஸ்‌, 
மானஸரோவரில்‌ 2 முறை நீராடுதல்‌, திருக்கயிலாயத்தை முழு பரிகிராமா 


(வலம்‌ வருதல்‌ செய்தல்‌. 
7 யா$ சுந்தரகாண்டம்‌ நிகழ்வுகள்‌ நடந்த தகம்‌ பாராயணம்‌ செய்தால்‌ ஜி 71௫ ஆக்‌ 
61 உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும்‌ தீரும்‌, இறையருள்‌ கிடைக்கும்‌. தேவார பாடல்‌ TELA 
இட பெற்ற சிவாலயங்கள்‌, சக்திபீடங்கள்‌, திருப்புகழ்‌ பாடல்‌ பெற்ற முருகன்‌ ஆலயங்கள்‌, 
னை புத்த ஆலயங்கள்‌ தரிசிக்க அனைவரும்‌ வாருங்கள்‌... ப்‌ 5௪. 
ஆயிரந்த்ற்கும்‌ மேற்பட்டவர்களை கயிலைக்கு ௮ழைத்துச்சென்றுவந்த, yap த்ரக்கமிலாயம்‌ 
மானஸரோவரை தரிசித்த ; 
ப ம்ப பவ பம்ப்‌ ப சத்சங்கம்‌ கேள்வி பல்‌. பரிசு பொருட்களுடன்‌ 
ப்பர்ஹொயிம நங்க ஊர்‌ ரகக பண ர ரர ஒல்னரு நடத்த 
அம்மன்‌ கோவில, 
மாம்போதா ஆஞ்சநேயர்‌ கோவில்‌, அலையா (லவ மாலன்‌ நீர்‌ ப 
கதிர்காமம்‌, க யாணைகள்‌ சரணாஷபம்‌, தும்புல்ரை துங்கூபுக்தர்‌. கண்டி கலாச்சார நனம்‌, 
தலதுமாககொ பதாபல்‌ தருக்கம்‌ இம்‌ ஜெஸ்‌ பேவ நி டீ என்படேட ன கணக்க ்‌ 


நவசோதீர்லிங்கம்‌ த ஷீரடி, துவாரகை ஷீரடி. TT TT 
கடல்‌ கோவில்‌ - பூ! நாட்கள்‌ (மாதம்‌ ஒரு குழு) விமானத்தில்‌ 2 2 நாட்கள்‌ 


ஐரோப்பா ய்‌... ப்பா 


14 ஈரடதனள 4 நாட்கள்‌ நமத கடி hi. ad 1s 02 கட 
iT - CoS MTU [12-1௨ இட ம ப ப்பட்‌ இப ப பபப பார - ட HT 


தாங்கள்‌ ஒரு குழுவாக &ீருந்தால்‌ விரும்பும்‌ தேதியில்‌ விரும்பும்‌ சுற்றுலாக்கள்‌ நடத்தித்‌ தருகின்றோம்‌. 


2/76, பெரியண்ண வீதி, ஈரோடு - 638001. 
பெரியமேட்‌, சென்னை-600 ௦௦3. ்‌ ‘ 5 2° 
www.manohartravels.com e-mail : manohartravvels@gmail.com 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மூ பங்குனி-மார்ச்‌ 2017 
உவப்ப ட்ட ட ப ப்ப 


Volume-97, Issue-3, Sri Ramakrishna Vijayam (Tamil Monthly) March 2017. Regd. with the Registrar of 
Newspapers for India under No. 1107/1957. Postal Registration Number : TN/CH(C)/221/15-17, Licenced to post 
without prepayment TN/PMG(CCR)/WPP-145/2015-2017. Date of Publication : 24th of every month, 


ட 
ன 2: 
இ 


AA 


ப, 

2 

72. 

4 13 
ட 


ணர்‌ "ஆட்‌ 
- ./ ஷ்‌. 
A 


